T. 1674 


ஸ்ரீ 


தக்ஷிணராக ரத்னாகரம் 


அல்லது 


அநுபவராக லக்ஷணங்கள் 


ஆக்கியோன் : 
வர்ணமாலிகை ” , “ தாளதீபிசை 
“ ராகப்ரஸ்தார கணித முறைகள் 

இவைகளை எழுதிய 
கி . ராமசந்திரன் , எம் . எ . , எல் டி . 


TE 


சென்னை : 
வாவிள்ள ராமஸ்வாமி சாஸ்த்ருலு அண்ட் ஸன்ஸ் , 

292 , எஸ்பிளனேட் . 
All Rights Reserved . 

1949 . 


NOTE 


The Publishers strictly reserve all rights 
with regard to the adaptation , reproduction and 
translation of matter , ( either in whole or in parts) 
contained in this book . 


V. RAMASWAMY SASTRULU & SONS. 

& 


AUTHOR S INTRODUCTION 


When my Varnamalika was published in 1932 , 
many Vidvans impressed on me the need for a separate 
volume dealing with the characteristics of all the extant 
ragas or recognised melody moulds that obtain in 
Carnatic music . Accordingly the first draft of this work 
was completed about a decade ago , but circumstances did 
not permit the author to immediately publish the same . 
Any way , after the recent publication of the author s 
Mathematical basis of Raga Prastharas it was felt that 
the present work could no longer be delayed , especially 
as this work is a full illustration of the principles 
indicated in the Mathematical Basis of Raga 
Prastharas . 

This book is primarily intended to be a text book 
for the scholar and also a consulting book for the 
professional . It contains full notes on all the ragas for 
which some kind of example could be found , either in the 
form of Lakshanageetha orvarna or keerthana . 
Adequate guidance is given for the practical handling 
of the ragas. 

The student who has completed his course and the 
professional who wants to consuli this work would do 
well to go through the author s Thala Deepika , The 
Mathematical Principles of Raga Prastharas , and also other 
books dealing with the problem of srutis : and , last but 
not least , Pandit Subrahmania Sastry s translation of 
Venkatamaki s " Chathurdandi Prakasika " . 

The ordinary text books mention about 1072 Ragas , 
that is , the 72 kartbas, or main modes , and 1000 janya 
ragas . Out of these only about 400 and odd are 
mentioned in this book . Naturally the question will 
easily arise , “ What about the remaining 600 and 
odd ? " . 


iy 


The answer is not far to seek . " It can be easily 
recalled that that great composer , Thyagayya actually 
composed about 10,000 pieces , and therefore, he must 
have done full justice to almost all the 1000 and odd 
janya ragas . 

of this mastercomposer s compositions 
only about 500 are said to be extant ; of the remaining 
600 , only about 400 keerthanas are available, and , even 
among these , a good many are plagiarizms. A good 
many janya ragas are used by other great composers , 
but it has not been possible for the author to find 
useful evidence for these 600 and odd ragas to justify 
any commentary on them . However, the ascent and the 
descent of these Ragas are given in the last chapter of 
the book . It is left to the future research workers and 
Vidvans either to dig up the lost treasures or create 
afresh these ragas by their ability . Handsome is what 
handsome does : in like manner it depends on the singer 
or player to bring these 600 ragas into the lime 
light . This book , it is hoped , contains enough guidance 
to inspire the professional and the enthusiastic student . 

My heartfelt thanks are due to Sri . V , Venkates 
warulu Sastrulu for his untiring enthusiasm and zeal in 
publishing this book . But for his patronage -ňany 
valuable works would have fallen into oblivion . At one 
time it was Royal patronage that kept classics alive ; 
Dow it is left to cultured publishers like Mr. Sastrulu 
to regenerate valuable works . 


TINDIVANAM 

5-5-49 . 


K. RAMACHANDRAN . 


முருகன் துணை . 


பாராட்டு 


மன்னிய வளமலி மன்னார்குடியில் 
பன்மையை ஒருமையாப் பண்ணும் இசையில் 
பேர்பெற்று வந்த பெருங்குல மணியாம் 
போளகம் சிதம்பரப் புலவர் மரபில் 
தோன்றிய இராம சந்திரத் தோன்றல் 
ஆங்கிலம் ஆரியம் செந்தமிழ் அரும்பண் 
ஒருங்கே கற்ற ஒருவன் யாத்த 
தட்சிண ராக ரத்னா கரமெனும் 
அனுபவ ராக லட்சண நூலைப் 
பயில்வார் பண்ணொடு பண்பறிந் திசைக்க 
வல்லும் ராவர் வாச்சியப் புலமையும் 
வகிக்கும் திறத்தவ ராவர் வையகத் 
தென்பதென் திடமனக் கருத்தா மிந்த 
நூலா சிரியரும் நூலும் பாரத 
நாட்டின ராதரம் நண்ண 
வேணடுவன் வேலோன் திருவடி பணிந்தே . 
வித்வான் திரு . ஆ . பழநிஸ்வாமி , 

சிவாசாரியார் . 
ஸ்ரீபாணி பாத்ர தேசிக ராதீன மடம் , 

திருக்கோவலூர் . 


ஆக்கியோன் முன்னுரை 


எனது “ வர்னமாலிகை அச்சேற்றப்படும் பொழுது 
அதைக்கண்ணுற்ற காலஞ் சென்ற சங்கீத ஆராய்ச்சியாளர் 
ஸ்ரீமான் G.R. சீனிவாச ஐயங்கார் அவர்கள் அனுபவத்தி 
லுள்ள ஏனைய ராகங்கள் பலவற்றுக்கும் குறிப்புகள் எழு 
தித் தனிப்புத்தகமாகப் பதிப்பிக்க வேண்டு மென எம்மை 
விரும்பிக் கேட்டுக் கொண்டார் . அன்னவரது விருப் 
பத்தை நிறை வேற்ற அநேக இடையூறுகளை மேற்கொள்ள 
நேர்ந்தமையின் காலதாமதமாயிற்று , 

1. சங்கீத நூல்களில் 72 மேளகர்த்தாக்களுக்குச் 
சுமார் 1000 ஜன்னிய ராகங்கள் பேர்களுடன் கூறப் 
பட்டுள்ளன . ஆகமொத்தம் இந்த 1072 ராகங்களில் சுமார் 
425 ராகங்கள் இந்நூலில் இடம் பெறுகின்றன . 
2. இந்நூலுக்கு 

அநுபவராக லக்ஷணங்கள் ” என்ற 
பெயர் வழங்கப்பட்ட போதிலும் இவற்றில் சுமார் 100 
ராகங்கள் தவிர ஏனைய 325 ராகங்களும் , சகல ராக லக்ஷ 
ணங்கள் பொருந்தி யிருந்தும் , அதிகமாக சாதகம் செய்யப் 
படுவதில்லை . தேர்ச்சி பெற்ற வித்வான்கள் இவற்றை வெகு 
ரஞ்சகமாக வாசிக்கவும் , பாடவுமியலும் . இவற்றைப் பிர 
சித்தி பெறச் செய்வது இவர்கள் பேரில் விழுத்த கடமை 
யாகும் . 

3. ஜன்னிய ராகங்களனைத்தையும் அபூர்வ ராகங்கள் 
என்றழைப்பது பொருத்தமல்ல . ஒரு ராகம் பழக்கத்தில் 
வந்து விட்டால் மட்டும் அபூர்வ மென்பது மறையும் . 
ஸ்ரீதியாகய்யர் அவர்கள் சிருஷ்டித்த கீர்த்தனைகள் சுமார் 
10,000 க்கு மேற்பட்டிருந்தும் , பெரும் பான்மை மறைந்து , 
சற்றேரக்குறைய 500 கீர்த்தனைகள் மட்டும் காணக்கிடக் 
கின்றன . இக்கீர்த்தனைகளை தழுவப்பட்ட ஜன்னிய ராகங்கள் 


vii 


முற்றிலும் இந்நூலில் காணும் ராகக்கிரமங்களை பொட்டி 
யுள்ளன . 

4. லக்ஷண கீதங்கள் , தீக்ஷிதர் கிருதிகள் , சாமா 
சாஸ்திரி கீர்த்தனைகள் , பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த் 
தனைகள் , முதலிய பெரியோர்களின் கீர்த்தனைகளை உற்று 
நோக்குங்கால் இவர்களின் முறைக்கும் , இந்நூலின் காணும் 
முறைக்கும் ஒற்றுமை இருப்பது தெளிவாக விளங்கும் . 
தற்காலத்தில் சில இடங்களில் ராகசர்ச்சைகள் இருந்து 
வருகின்றன . சர்ச்சைகளுக்கு 

இடமில்லாதபடி 

கூடிய 
வரைக்கும் பொது அநுபவ முறைகளைத் தழுவி இந்நூல் 
எழுதப்பட்டிருக்கிறது . 

5 . மற்றைய சுமார் 600 ஜன்னிய ராகங்களைப் பரி 
சோதித்து எழுதுவது இனிமேல் வரும் வித்வச்சிகாமணி 
களின் கடமையாகும் . மறைந்து போன தியாகய்யர் கீர்த் 
தனைகள் முழுவதும் ஸ்ரீமுருகன் அருளால் கிடைக்கப் 
பெறுமாயின் இந்த 600 ஜன்னிய ராகங்களுக்கும் உதா 
ரணங்களும் கிடைப்பதெளிது என்பது எமது துணிபு . 

6. ஆகவே , ராகங்களை அனுபவத்தில் கொண்டு வரு 
வதும் அவைகளை ரஞ்சகமாகச் செய்வதும் ரஸிகர்களது 
கடமை என்பது உறுதி . சுமார் 30 வருடத்திற்கு முன் 
நிகழ்ந்த ஒரு சம்பவம் இதற்கு சிறந்ததோர் எடுத்துக் 
காட்டாகும் . 

திருவிழாவிற்கு வந்த ஒரு நாதஸ்வரவித்வானை வழக் 
கப்படி உள்ளூர் நாதஸ்வர வித்வான் வரவேற்று ஒரு 
ராகத்தை யெடுத்துக் கொடுத்தார் . வந்த வித்வானுக்கு 
இந்த ராகத்தை உடனே கண்டு பிடிக்க முடிய வில்லை . 
எனினும் ஞானமுள்ள அந்த வித்வான் ராகத்தின் ஆரோ 
கண , அவரோகணங்களை நன்குணர்ந்த தமது பிறைந்த 


13 


அநுபவத்தினாலும் , அறிய முயற்சியாலும் ஜனங்கள் பிர 
மிக்கும்படி அதனை வாசித்து முடித்தார் . பரவச மடைந்த 
ரஸிகர்கள் , வித்வானை யணுகி ராகத்தின் பெயர் என்ன 
வென்பதை வணக்கத்துடன் கேட்டனர் . அதற்கு வித்வான் 
" சர்க்கரைக்குப் பெயரில்லா விட்டால் இனிக்காதே 
என்று பதிலுரைத்தார் . இந்த நிகழ்ச்சியின் விஷய முக்கி 
யத்துவத்தை ஆராயுங்கால் நாம் அறிந்து கொள்ள வேண் - 
டியது என்ன வென்பது தெளிவாகும் . எந்த ராகத்தையும் 
ரஞ்சகப் படுத்துவது வித்வான் களுடைய கடமையாகும் . 

7. நான் சமீபத்தில் ஆங்கிலத்தில் பிரசுரித்த “ ராகப் 
பிரஸ் தாரக் கணித முறை " யில் ஜன்னிய ராகங்களின் 
கணித அடிப்படைகளை விவரித்துக் கணக்கு மூலமாக நிரூ 
பித்திருக்கிறேன் . இவைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிற 
பிரஸ் , 

பதாரக்கணித சூத்திரங்களைத் தமிழிலும் என்னுடைய 
“ தாள தீபிகையில் ” பிரசுரித்திருக்கிறேன் . இந்த நூலை பூர 
ணமாக அறிந்து கொள்வதற்கு மேற்கண்ட 2 நூல்களும் 
வழிகாட்டிகளாக இருக்கும் . 

8. இவ்வாறு வித்வான் களுக்கும் , மாணாக்கர்களுக்கும் , 
ரசிகர்களுக்கும் பெரிதும் பயன் படக்கூடிய இம்மாதிரி நூலை 
முதன் முதலாகப் பிரசுரிக்க அனுக்ரகம் செய்த அகி 
லாண்ட கோடிப் பிரம்மாண்ட நாயகராகிய முருகனுக்கும் , 
வாவிள்ளா வெங்கடேச்வர சாஸ்திரிகளுக்கும் முறையே 

வணக்கத்தையும் , நன்றியையும் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 


எனது 


திண்டிவனம் . 
5--5 --- 49 


கி . ராமசந்திரன் . 


சுபம் ! 


சுபம் !! 


சுபம் !!! 


பீடிகை 


இந்நூலில் வேங்கடமகியின் சங்கீதக் கொள்கைகளைத் 
தழுவி எழுதியிருப்பது தெள்ளென விளங்கும் . அநேக 
மாய்ப் புரந்தரவிட்டலர் , வேங்கடமகி , அகளங்கர் இவர்கள் 
நமக்கு வேண்டிய அளவில் லக்ஷணகீதங்கள் செய்திருக்கி 
றார்கள் . 
இப்புத்தகத்தில் அகப்படக்கூடிய 

உதாரணங்களை 
யொட்டிச் சுமார் 425 ராகங்களுக்குப் பூர்த்தியாக லக்ஷணங் 
கள் எழுதப்பட்டிருக்கின்றன . சரித்திரக் குறிப்புகள் இந்நூ 
லில் குறிக்கப்படவில்லை . ஏனென்றால் ஆராய்ச்சி சம்பந்த 
மான விஷயங்கள் இந்நூலுக்குப் பயன்படா . இந்நூலின் 
முக்கியக்கருத்து , வாசிப்போர்களுக்கும் , பாடுவோர்களுக் 
கும் ராகத்தின் நுட்பங்களையும் , பாடுவதற்கு வேண்டிய 
முறைகளையும் சொல்ல வேண்டுமென்பதுடன் , ராகங்களைக் 
கையாளுவதற்கு வேண்டிய முறைகளைக் கூறும் இந்நூலில் 
சர்சைகளையும் , சரித்திரசம்பந்தமான விஷயங்களையும் 
எழுதுவதற்கு இடமில்லை . 

சுருதி நுட்பங்களையும் , வேங்கடமகியி சதுர்தண் 
டிப்ரகாசிகை ". போன்ற மற்ற நூல்களையும் அறிந்து 
கொள்ளுவது வித்வான்கள் கடமையாகும் . 

இந்நூலைப் 
படிக்குமுன் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் . 

1. நம் நாட்டில் . சாதாரணமாக ராகத்தைச் சொல் 
லிக் கொடுக்கும் வழக்கம் இல்லை . குருசிஷ்ய பரம்பரை 
யாக வழங்கிவரும் சங்கீத வித்தையில் அநேகமாய் ராகத் 
தைக் கேள்விமூலமாகத்தான் சிஷ்யர்கள் பாடினார்கள் . 
ராகத்தையோ , கீர்த்தனையையோ பாடுவதைக் கேட்பதின் 
மூலமாகவே பயிர்ச்சி செய்து கொண்டு வந்தார்கள் . தவிர 
வும் , வீணை , நாதசுர வித்வான்கள் தங்களுடைய சாடர்த்தி 


யத்தினால் ராகங்களை ரஞ்சகப்படுத்தினார்கள் . ராகத்தை 
ரஞ்சகப்படுத்துவதற்கு , 

மனோபாவம் முக்கியமானது , 
இதற்கு எளிதான உதாரணம் என்னவென்றால் ஒரு ராகத் 
திலுள்ள ஒரே பிடியை ஒருவர் பிடிக்கையில் ரஸமாகவும் 
வேறொருவர் பிடிக்கையில் விரஸமாகவும் இருப்பதை நாம் 
அடிக்கடி காண்கிறோம் . கமகநுட்பங்களை அறிந்தால் மட் 
டும் போதாது . கவிகளுக்கு எப்படிப் பிறப்பிலேயே திறமை 
அமைந்துள்ளதோ , அதேமாதிரியாக ஒரு ராகத்தை ரஞ்ச 
கப் படுத்துவது பாடுவோனுடைய மனோபாவத்தையும் 
சாதகத்தையும் பொறுத்தது . 

2. தென்னிந்தியாவில் ராகத்தில் புகழ்பெற்ற பெரியோர் 
களைப் பற்றி நாம் இன்னும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் . 
வீணை தனம்மாள் , திருமருகல் நாதஸ்வர வித்வான் நடே 
சன் , திருக்கோடிக்காவல் கிருஷ்ணய்யர் முதலிய பெரியோர் 
களைப் பற்றி நாம் சொல்லவேண்டியதில்லை . அபூர்வமான 
ராகத்தைப் பிரசித்தமாக்குவது வித்வான்களுடைய சாமர்த் 
தியத்தைப் பொறுத்தது . 

சாதாரண வித்வான்களால் 
பூஷாவளி ” , “ வராளி ” , 

நபோமணி 

( < கைகவசி 
முதலான ராகங்களை - ஜனங்கள் 

ரஸிக்கும்படி 

செய்ய 
இயலாது . 

3 . சுமார் நூறு வருஷத்திற்குள்ளாக நிகழ்ந்த ஒரு 
நிகழ்ச்சியைக் கூறுவது நலம் . வறுமையால் வருந்திய சில 
சங்கீதவித்வான்கள் , அவர்கள் பிரசித்தமாய்ப் பாடிய கனரா 
கத்தை அரசரிடம் அடைவுவைத்துப் பணம் பெற்றதாகக் 
கர்ண பரம்பரையாய்த் தெரியவருகிறது . உற்று நோக்குங் 
கால் இது ஒரு புதுமையல்ல . தற்காலத்தில் இதற்கு ஆங்கி 
லத்தில் “ Patent ” என்று மறுபெயர் வழங்குகிறது . இம்மா 
திரியாக ராகத்தில் ஊக்கமுடையவர்கள் இனிமேலும் 
தோன்றுவார்களென்று நம்புகிறோம் . 


19 


1 . 


2 


xi 


1 


( யாக 


4. ராகத்தைப் பாடும்போது கவனிக்க வேண்டிய 
சில முக்கியமான விஷயங்கள் : 
( a) ராகங்களை வித்வான்களிடம் 

அடிக்கடி 
கேட்கவேண்டும் . 
( b ) அந்த ராகத்திலுள்ள கீதம் , வர்ணம் , கீர்த்த 

னம் , பதம் இவைகளில் வழக்கத்தில் எது 
உளதோ அதைக் கேட்கவேண்டும் . இப்படி 

லக்ஷியத்திலிருந்து லக்ஷணங்களைக் 
கவனிக்கவேண்டும் . 
( c ) கமகநுட்பங்களை நன்கு அறிய வேண்டும் . 

" எவ்விதமான பிடிகள் ரஞ்சகமானவை , 
" எவ்விதமான பிடிகள் ரஞ்சகமாயிரா 
என்பதைப் பகுத்தரிய வேண்டும் . ஆகவே 
குறிப்பிட்ட ராகத்திற்கு வேண்டிய சொரூ 

பங்கள் ஏற்பட்டால் தான் ராகம் ரஞ்சிக்கும் . 
( d ) தசவித கமக 

நுட்பங்கள் , கற்பனாசக்தி , 
சுருதிநுட்பங்கள் , இம்மூன்றும் ராகம் பாடு 

வதற்கு முக்கிய அம்சங்களாகும் . 
உதாரணமாக : - கௌளை ராகத்தில் பேசும் ரிஷப 
மும் , வராளிமத்தியமமும் , ப்யாகடாமத்தியமமும் , சுருதி 
நுட்பங்களை அறிந்தால் தான் உபயோகிக்க முடியும் . 

15. பஞ்ச ச்ருதி ரிஷபம் , தோடிகாந்தாரம் முதலிய 
நுட்பங்களைக் கேட்டு அறிந்து கொண்டு தான் அப்யாசிக்க 
வேண்டும் . உழைப்பும் , கற்பனா சக்தியும் , குருபக்தியும் 
முக்கியம் . 

6 . வாதி , ஸம்வாதி , விவாதி , அனுவாதி நுட்பங்களை 
அறிய வேண்டும் . சில ராகங்களில் அடுத்தடுத்து வரும் 
ஸ்வரங்களை உபயோகிப்பதற்கு முதலாம் சக்கர ராகங்களை 


xii 


நன்கு 


அப்யசிக்க வேண்டும் . மேலும் , 

பிரபலமாக 
இருக்கும் நாட்டை ராகத்தில் கூட அந்தர சாதாரண , காந் 
தாரங்கள் கலப்பதைக் காணலாம் . சுறுக்கமாகக் கூறுங் 
கால் அடுத்தடுத்து வரும் ஸ்வரங்களைச் சரியானபடி உபயோ 
கிக்கும் முறை அனுபவத்தால் தான் வரவேண்டும் . பிர 
பல வித்வான்கள் அன்ய ஸ்வரங்களைக் கூடக் கலந்து ரசிக் 
கும் படியாகச் செய்து விடுகிறார்கள் . சாதாரண மனிதர்க 
ளால் இது இயலாது . 

7. சில ஜன்னிய ராகங்கள் மத்தியம சுருதிக்கே ஏற் 
பட்டிருக்கின்றன வென்று அறிய வேண்டும் . பெரும் 
பாலும் இந்த ராகங்கள் மத்தியஸ்தாயி சஞ்சாரராகங்களாக 
இருக்கின்றன . 

8. இந்நூலில் அட்டவணையில் குறிப்பு எழுதியிருக் 
கும் 400 ராகம் போக மீதி 600 - க்கும் ஆரோஹண , அவ 
ரோஹணங்கள் மட்டும் எழுதப்பட்டிருக்கின்றன . இந்த 600 
ராகங்களும் பாடக் கூடியவைகள் என்பதற்கு ஐயமில்லை. 
ஆனால் இவைகளுக்கு நிர்ணய முள்ள உதாரணங்கள் என 
குக் கிடைக்க வில்லை . எனினும் இந்த 600 ஐப் பற்றியும் 
கடவுளருளால் எனக்கு விஷயங்கள் கிடைத்தால் இரண் 
டாம் பகுதியில் பிரசுரிக்கலா மென்று எண்ணுகிறேன் . 

9. முதன் முதலாக ராக லட்சணங்களைக் கோர்வை 
யாக எழுதுவதற்கு இந்நூலில் முயற்சி செய்ததில் அநேக . 
பிழைகளும் , அபிப்ராய பேதங்களும் ஏற்பட்டிருக்கலாம் . 
அன்பர்கள் குற்றங்களை மன்னித்து , நல்ல விஷயங்களை 
கிரகித்து உபயோகிப்பார்கள் என்று நம்புகிறேன் . 


சுபம் ! 


சுபம் !! 


சுபம் 


மதிப்புரை 


தக்ஷிணராக ரத்னாகரம் 


கைப்பிரதியாக இருக்கும்பொழுது அகில இந்திய 
சங்கீத வித்வான் , நாதஸ்வரம் , திருவாடுதுரை 

T. N. இராஜரெத்னம் பிள்ளை 
அவர்களால் கொடுக்கப்பட்ட மதிப்புரை 


மன்னார்குடி கனம் பிரம்மஸ்ரீ, K. ராமச்சந்திர 
அப்பர் , M. A. , அவர்கள் இயற்றிய இராக ரத்னாகரம் 
என்ற நூலை என்னுடைய அறிவுக்கு யெட்டினவரையில் 
ஆராய்ச்சி செய்ததில் ஷ நூல் சங்கீத உலகினிற்கு 
நிறம்பவும் உபயோகமுள்ளதாக இருக்கிறது . 

ஷை ரத்னாகரம் என்ற நூல் ப்ராசீன சம்பிரதா 
யத்தை அனுசரித்தும் ஒவ்வொரு விஷயமும் அனுப 
வத்தை ஒட்டியும் யெழுதப்பட்டிருக்கின்றன . 


இராகப் பிரஸ்த்தாரத்திற்கு ஷை நூல் ஓர் அதிகாரம் 
என்று நான் கருதுகிறேன் . 


நமது சங்கீத வித்வான்கள் அனைவரும் இந்த நூலை 
கையாள வேண்டுமென்று நிச்சயமாகச் சொல்லுவேன் . 


அகில இந்தியா நாதஸ்வரம் , 
( Sd , ) T. N. இராஜரெத்னம் 


தக்ஷிணராக ரத்நாகரம் 


அல்லது 
அனுபவராக லக்ஷணங்கள் 

அத்தியாயம் 1 
72 மேளகர்த்தாக்களின் விவரமும் கடபயாதி 

ஸங்க்யையும் . 


நெ . 


ஸ்வரங்களின் பெயர் . 


ஸங்கேதம் 


ஷட்ஜம் 


ஷ . ரி 


சு . கா . 


ஸா . கா 


அ . கா 


சு . ம 


1 
2 | சுத்த ரிஷபம் 
3 | சதுச்ருதி ரிஷபம் - 
4 ஷட்ச்ருதி ரிஷபம் 
5 சுத்த காந்தாரம் 
6 

ஸாதாரண காந்தாரம் 
7 

அந்தர காந்தாரம் 
8 ( சுத்த மத்யமம் 
9 ப்ர்தி மத்யமம் 
10 (பஞ்ச மம் 
11 சுத்த தைவதம் 
12 சதுச்ருதி தைவதம் 
13 ஷட்ச்ருதி தைவதம் 
14 | சுத்த நிஷா தம் 
15 கைசிகி நிஷாதம் 
16 காகலி நிஷாதம் 


ப் . ம 


சு . தை 

தை 


ஷ . தை 


கை , பி. 
கா . நி . 


த.ர. - 1 


2 


அனுபவராக லக்ஷணங்கள் 


மேற்கண்ட 16 ஸ்வரங்களும் வீணையில் 
அமைந்திருக்கும் விபரத்தைக் காட்டும் . 

வீணா சக்ரம் 
1 2 3 |45| 5 | 7 | 8 | 9 /10,11 |1213 


சு.ரி 


ம. 


Up 
• 


y 

se 


சு.| 


71 !) 


சு.தை 


ச.தை 


F104-10 


கா,5. 


பw7zel!ME 


சு.கா 


பொ.கா 


சு.நி 


கை.நி 


ை 


மேலேகண்ட சக்ரத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி 
ஷை 16 ஸ்வரங்களும் 12 ஸ்தானங்களில் விளங்குவதைக் 
கவனிக்க வேண்டிய தவசியம் . அதாவது : 
சது ச்ருதி ரிஷபம் 

சுத்த காந்தாரம் 
ஷட்ச்ருதி ரிஷபம் 

ஸாதாரண காந்தாரம் 
சதுச்ருதி தைவதம் 

சுத்த நிஷாதம் 
ஷட்ச்ருதி தைவதம் கைசிகி நிஷாதம் . 

ஆகிய இந்த இரட்டைப் பெயர்கள் ஒரே ஸ்தானத்தைக் 
குறிப்பிடுவதால் மேற்கண்ட 16 ஸ்வரங்களும் 12 ஸ்தானங் 
களைத்தான் குறிப்பிடுகின்றன என்பது இங்கு கவனிக்கப் 
படவேண்டிய முக்கியமான விஷயம் . அத்துடன் ஷை 16 ஸ்வ 
ரங்களையும் ஸப்தஸ்வரங்களாக ப்ரஸ்தரிக்கையில் அடியிற் 
கண்ட 6 முக்கியமான பேதங்கள் ஏற்படுகின்றன . 


-------- சு . தை 


சு . 


சு . 


--வபா , கா 


--- 


தை 
-ப - சுதை 


சு . 


அ . கா 


. 


அத்தியாயம் 1 


ச.ரி 


ஸாகா 


கை . 


ச . தை 

-கா . 


ச.ரி 


தை 


அ . கா 
அ . கா 


கா . நி 


ஷ . ரி 

ஷ . தை 
அதாவது ரிஷபகாந்தாரங்களில் 6 பேதங்களும் தைவத 
நிஷாதங்களில் 6 பேதங்களும் உண்டாகின்றன . ரிஷட காக் 
தாரங்களில் வரும் முதல் பேததிதை ஸ்திரமாய் வைத்துக் 
கொண்டு தைவத நிஷாதபேதங்கள் ஆறையும் ஒவ்வொன்றாய் 
ஸம்யோகப்படுத்த 6 பேதங்கள் ஏற்படுவதை நன்கு காண 
லாம் . அதேமாதிரி ரிஷப காந்தாரங்களில் ஏற் படும் 6 பேதங் 
களுக்கும் தனித்தனியே தைவத நிஷாத பேதஸமயோகத் 
தால் ஆறு ஆறு பேதங்கள் உண்டாவதால் மொத்தமாய் 
( 6x6 ) = 36 பேதங்கள் உண்டாகின்றன . இதுவரை மத்ய 
மத்தின் பேதங்களைக் கொடுக்காமல் ப்ரஸ்தரித்து வந்ததில் 
36 பேதங்கள் ஏற்பட்டிருப்பதை 

கவனித்துக்கொள்க ; மத் 
யமத்தில் சுத்தமத்யமம் ப்ரதிமத்யமம என்று இரண்டு பேதங் 
கள் 36 * 2 = 72 இருப்பதால் பேதங்கள் உண்டாகின்றன . 
பேதமே இல்லாத ஷட்ஜ ,பஞ்சமங்களோடு கூடி ஸப்தஸ்வர 
ஸம்யோகத்தால் 72 மேளகர்த்தாக்கள ஏற்படுகின்றன . அவை 
களுள் சுத்தமத்யம ராகங்கள் 36 மப்ரதிமத்யம ராகங்கள் 
36 மாகப்பிரியும் . ஒவ்வொரு 36 ம் ஆறு ஆறு சக்ரங்களாகப் 
பிரிக்கப் படுகையில் சுத்தமதயம ராகங்களுக்கு 6 சக்ரங் 
களும் ப்ரதி மத்யமராகங்களுக்கு 6 சக்ரங்களும் ஆக 12 
சக்ரங்களில் 72 மேளகர்த்தா ராகங்களும் கிடைக்கின்றன . 
முதல் சக்ரம் என்பது ரிஷபகாந்தாரங்களின் முதல் 
பேதத்தை ஸ்திரமாய்க் கொண்டு தைவத நிஷாதங்களின் 6 
பேதங்களையும் வரிசைப் படித்துகையினால் 

கிடைக்கும் . 
முதல் 6 கர்த்தா ராகங்கள் இதே மாதிரி ரிஷபகாந்தாரங்க 
ளின் இரண்டாவது பேதத்தை ஆதாரமாய்க் கொண்டு முன் 
செய்தபடி தைவத நிஷாதங்களின் பேதங்களைக் கொடுத்து 
இரண்டாவது 6 ராகங்கள் இம்மாதிரியே 6 சக்ரங்களில் 35 
சுத்தமத்யம ராகங்கள் கிடைக்கினறன . இதேமாதிரிப் 
மத்யராகங்கள் 36 ம் கிடைக்கின்றன . ஆகவே 72 மேள 
கர்த்தாக்கள் மேற்கண்ட விதமாய் ப்ரஸ்தாரம் செய்கையில் 
உண்டாவதை இங்கு மாணாக்கர்கள் கவனிக்க வேண்டும் . 


4 


அனுபவராக லக்ஷணங்கள் 


72 மேளகர்த்தாக்களில் ஒவ்வொன்றுக்கும் 


ஸவரங்களின் 


சுத்த தைவதம் 


சுத்த தைவதம் 


சக்ரம். 


விவரம் 


சுத்த நிஷாதம் 


கை . நிஷாதம் 


1 சு . 


ரி- சு . 


கா - சு.ம 


1 கனகாங்கி 


2 ரத்னாங்கி 


2 சு . ரி - ஸா.கா -சு.ம 


7 ஸேநாவதி 


8 ஹநுமத்தோடி 


3 


ரி - அ . கா - சு.ம 13 காயகப்ரியா 


14 வகுளாபரணம் 


4 ச . ரி - ஸா.கா - சு.ம 19 ஐங்காரத்வனி 


20 நடபைரவி 


5 


ரி - அ . கா - சு.ம 25 


மாரரஞ்ஜனி 


26 சாருகேசி 


6 


ஷ . 

ரி - அ . கா - சு.ம 31 யாகப்ரியா 


32 ராகவர்த்தனி 


7 | சு . ரி - சு . கா - ப்.ம| 37 ஸாலகம் 


38 ஜலார்ணவம் 


8 | சு . ரி ஸா . கா - ப்.ம 43 கவாம்போதி 


44 பவப்ரியா 


9 சு . ரி - அ . கா - ப்.ம 49 தவளாம்பரி 


50 நூாமநாராயணி 


10 ச . ரிஸா.கா - ப்.ம 55 சயாமலாங்கி 


56 ஷன்முகப்ரியா 


11 


ச . ரி - அ . கா - ப்.ம 61 காந்தாமணி 


62 ரிஷபப்ரியா 


12. ரி - அ . கா --ப்.ம 67 ஸுசரித்ர 


68 ஜ்யோதிஸ்வரூ 


பிணி 


| 


5 


அத்தியாயம் 1 


வரும் ஸ்வரங்களின் விவரம் 


சுத்த தைவதம் சது . தைவதம் சது . தைவதம் ஷட் . தைவதம் 


கா , நிஷாதம் 


கை . நிஷாதம் 


கா . நிஷாதம் 


கா , நிஷாதம் 


3 கானமூர்த்தி 4 வாஸ்பதி 


5 மானவதி 


6 தானரூபி 


12 ரூபவதி 


9 தேனுகா 10 நாடகப்ரியா 11 கோகில 

ப்ரியா 
15 மாயாமாளவ 16 சக்ரவாகம் 17 ஸூரியகாந் 18 

ஹாடகாம்பரி 
கௌளை 

தம் 
21 கீரவாணி 22 கரஹரப்ரியா 23 கௌரீமனோ 24 வருணப்ரியா 

கரி 
27 ஸ்ரஸாங்கி 28 ஹரிகாம் 29 தீரசங்கரா 

30 நாகாநந்தினி 
போதி 

பரணம் 
33 காங்கேய 34 வாகதீச்வரி 35 சூலினி 36 சலநாட்டை 


பூஷணி 


39 ஜாலவராளி 40 நவநீதம் 


41 பாவனி 


42 ரகுப்ரியா 


45 சுபபந்து 46 ஷட்விதமார் 47 ஸுவர்ணா 48 திவ்யமணி 
வராளி 

கிணி 
51 காமவர்த்தனி 52 ராமப்ரியா 

53 கமனச்ரமா 54 விச்வம்பரி 


57 ஸிம்ஹேந்திர 59 ஹைமவதி 

59 தர்மவதி 

60 நீதிமதி 
மத்யமம் 
68 லதாங்கி 64 வாசஸ்ப 165 மேசகல் 66 சித்ராம்பரி 

யாணி 
69 தாதுவர்த் 70 நாஸிகா 171 கோஸ்லம் 72 ரஸிகப்ரியா 

பூஷணி 


தனி 


6 


அனுபவராக லக்ஷணங்கள் 


இந்த 72 மேளகர்த்தா ராகங்களில் வரும் ஸ்வர ஸ்தா 
னங்கள் எவை என்பதை சுலபமாய்க் கண்டுபிடிக்க அடியிற் 
கண்டமுறையை அனுளரிக்கவேண்டும் . 

உதாரணமாய் 
20 - வது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில் வரும் ஸ்வரங்கள் 
எவை என்றால் 20 ஐ 6 ஆல் வகுக்க 3 தடவை வகுக்கப் 
பட்டு மிச்சம் 2 கிடைக்கிறது . இதனால் 3 

தனால் 3 முழுச 

முழுசக்ரங்கள் 
சென்றபிறகு 4 வது சக்ரத்தில் இது இரண்டாவது ராகம் 
என்று அறிகிறோம் . நாலாவது சக்ரத்திற்கு ரிஷப காந்தாரங் 
களில் ஏற்படும் 4 வதுபேதம் அடிப்படை அதில் இரண்டா 
வது ராகம் என்று 20 - வது மேளகர்த்தா வருவதால் தைவத 
நிஷாதங்களின் இரண்டாவது பேதம் அதற்கு ஏற்படுகிறது . 
முதல் 36 க்குள் 20 வது மேளகர்த்தா இருப்பதால் சுத்தமத் 
யம ராகம் என்றேற்படுகிறது . ஆகையால் 20 வது மேள 
கர்த்தாவால் நமக்கு மேற்கண்ட கணக்குப்படி எல்லா வ்வரங் 
களும் கிடைத்துவிடுகின்றன . அதாவது 

2 வது பேதம் 


ஸ - ச . ரி -- ஸா , கா --- சு : ம - பஞ் - சு . தை -- கை , நி 


4 வது பேதம் 
இதேமாதிரி 65 - வது மேளகர்த்தாவுக்கு வரும் ஸ்வரங் 
களைக் கண்டுபிடிக்க 65 6 

ஆல் வகுக்க ஈவு 10 - ம் மிச்சம் 
5 - ம் வருகிறது . அதாவது 11 - வது சக்ரத்தில் 5 - வது பேதம் . 
சுத்தமத்யம ராகங்களுக்கு வரும் 6 சக்ரங்களை நீக்க ப்ரதி 
மத்பம ராகங்களில் 5 வது சக்ரத்தில் 5 வது ராகம் -ரிஷப 
காந்தாரங்களின் 5 வது பேதத்தையும் தைவத நிஷாதங்க 
ளின் ஐந்தாவது பேதத்தையும் ஸம்யோகம் செய்யவரும் 
ஸ்வரங்கள் . 
ஸ் - ச.ரி - அ.கா ---ப்ம - பஞ் 

ச . தை - கா . 


5 வது பேதம் 


5 வது பேதம் 


7 


அத்தியாயம் 1 


இப்படியாக எந்தெந்த மேளகர்த்தாவில் எந்தெந்த ஸ்வரங் 
கள் வருகின்றன வென்பதைச் சுலபமாய்க்கண்டு பிடிக்சலாம் . 

இங்கு மாணாக்கர்கள் முக்கியமாய்க் கவனிக்கவேண்டிய 
ஸூக்ஷ்மம் ஒன்றுண்டு . மேற்க்கண்ட 6 முக்யபேதங்களில் 
முதல் மூன்று பேதங்களில் சு . ரிஷபம் சு . தைவ தங்கள் 
ஆரம்பமாவதையும் அடுத்த 2 பேதங்களில் ச , ரிஷம் ச . 
தைவதங்கள் ஆரம்பமாவதையும் கடைசியான 6 வது பேதத் 
தில் ஷட்ச்ருதி ரிஷபதைவதங்கள் ஆரம்பமாக தையும் நன்கு 
ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் . இதனால் பற்ற 
ஸ்வரங்களையும் சுலபமாய்க் கண்டு பிடிக்கலாம் . 

இதுவரையில் மேளகர்த்தா ராகங்கள் ஏற்பட்ட ப்ரஸ் 
தாரக் கிரமங்களையும் அவைகளில் இன்னின்ன ஸ்வரங்கள் 
வருகின்றன என்பதைச் சுலபமாய்க் கண்டுபிடிக்க கூடிய 
முறைகளையும் விளக்கினோம் . இனி கடபயாதி ளங்கயைப் 
படி மேளகர்த்தாவின் பெயரைக்கொண்டே இது இத்தனை 
யாவது மேளகர்த்தா என்று கண்டுபிடிக்கும் முறையையும் 
சுருக்கமாய் விளக்குவோம் . 
அடியிற் கண்ட சக்ரப்படி டாதியாக 9 - ம் , ப ஆதி 

தியாக 
5 - ம் , க ஆதியாக 9 -ம் , ய ஆதியாக 8 ம் என்று ஸம்ஸ்க்ருத 
பாஷையில் வரும் எழுத்துக்களுக்கு அடியிற் கண்ட விதமாய் 
ஸங்க்யை ஏற்பட்டிகுக்கிறது . இதுவே “ கடபயாதி 
க்யை என்று சுருக்கமாய்க் கூறப்படுகிறது . 


33 


ஸங் 


விவரம் . 


1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


क 


T 


s 


ம் 


காதிநவம் 


p 


பி 


झ 


ट 


Fo 


S 


fo 


ण 


it 


थ 


டாதிருவம் 


द 


ब 


भ 


म 


பாதிபஞ்சம் 1 


A| 


ल 


யாத்யஷ்டம் | 


श 


ष 


for 


8 . 


அனுபவராக லக்ஷணங்கள் 


2 


வரையில் 


முதல் “ 


வரை 


காதிருவம் என்பது முதற்கொண்டு வரையில் 
வரும் 9 எழுத்துக்கள் . 
டாதிநவம் என்பது ட 

முதற்கொண் 

ध 
வரும் 9 எழுத்துக்கள் . 
பாதி பஞ்சம் என்பது ப ” 

வரை வரும் 
5 எழுத்துக்கள் . 
யாத்யஷ்டம் : -- என்பது “ ய ” 

முதல் 

ஹ 
வரும் 8 எழுத்துக்கள் . 
காதி நவத்திற்குப் பிறகு வரும் 10 - வது “ ஞ ” என்றெழுத்திற் 
கும் டாதிவத்திற்குப் பிறகு வரும் 10 ந ” என்றெழுத்திற் 
கும் பூஜ்யம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது . இனி ஒரு 
மேளகர்த்தாராகம் எத்தனையாவது கர்த்தா என்று கண்டுபிடி 
க்க ஷைமேளகர்த்தாவின் ஸம்ஸ்கிருதப்பெயரில் வரும் முதல் 
ரண்டாக்ஷரங்களுக்கு மேற்கண்ட கடபயாதி ஸங்க்கியை 
விவாப்படிவரும் எண்களை முன்னும் பின்னுமாக மாற்றுவத 
னால் வரும் எண்ணிக்கை எதுவோ அதுவே இத்தனையாவது 
மேளகர்த்தா என்பதைக்குறிக்கிறது . இந்தக்கணக்கு மேள 
கர்த்தாராகங்கள் 72 க்கு மட்டும் பொருந்துமேயன்றி இதர 
ஜன்ய ராகங்களுக்குப் பொருந்தாது . உதாரணமாக : “ மேச 
கல்யாணி என்ற மேளகர்த்தாராகத்தின் முதல் இரண்டு 
எழுத்துக்களாகிய " ம " வுக்கும் “ ச வுக்கும் கிடைக்கும் 
5,6 என்ற இரண்டு எண்களையும் முன்பின்னாய்த் திருப்பிப் 
போட 65 என்றலக்கம் கிடைக்கும் . ஆகையால் மேசகல் 
யாணி 65 - வது மேளகர்த்தா ராகம் . மேற்கண்ட முறைப் 
படி “ நீதிமதி ” என்ற மேளகர்த்தாவுக்குக் கிடைக்கும் 0 , 6 
என்ற எண்களை முன்பின்னாகத் திருப்ப 60 என்ற லக்கம் 
வருவதால் 60 வது மேளகர்த்தா என்று ஊகிக்க வேண்டும் . 
ஹநுமத்தோடி என்ற மேளகர்த்தாவுக்கு , கிடைக்கும் 80 
என்பதைத் திருப்பிப்போட 08 அதாவது 8 - வது கர்த்தா 


32 


. 


வா 


எ 


அத்தியாயம் 2 


9 


ச 


*.. 


ஆகும் . நிற்க மேளகர்த்தாவின் பெயரில் ஸம்யுக்தாக்ஷரங் 
கள் ஒற்று வரும் போது முன்பின் எழுத்துக்களை மையோ 
சிதம்போல் உபயோகிக்க வேண்டும் . 
உதாரணம் : - சக்ரவாகம் 
-6 , க் 1 திருப்பிப்போட 16 

7 1 . 
ஸூர்யகாந்தம் : - ஸு 

17 

6 5 
ஷண்முகப்ரியா : -ஷ 

56 

6 4 
ஷட்விதமார்க்கிணி : -ஷ 

46 

7 5 
ஸிம்ஹேந்த்ரமத்யமம் : - ஸி ம் o 57 
இம்மாதிரி ஊகித்துக் கண்டு பிடித்த பிறகு முன்விள 
க்கியிருக்கிற பிரகாரம் கிடைக்கும் எண்ணிக்கை இத்தனையா 
வது சக்ரத்தில் இத்தனை யாவது பேதங் கொண்ட ராகம் 
என்றறிந்து ஸ்வரங்களை நிர்த்தாரணம் செய்வது முறை . 


... 


. 


VI . \ / 

VAAA . 


அத்தியாயம் 2 
இந்த அத்தியாயத்தில் மேளகர்த்தா வரிசைப்படி கர்த் 
தா ராகங் களில் வரும் ஜன்யங் களில் அனுபவத்தில் உள்ள 
ராகங்களுக்குப் பூராவும் லக்ஷணங்கள் எழுதப் பட்டிருக்கின் 

கர்த்தா ராகங்கள் ஸம்பூரண மாகையாலும் அவை 
களில் அநேகங்களுக்குக் கீதங்களிருப்பதினாலும் தவிர மேள 
ராக மாலிகை இருப்பதினாலும் ஆங் காங்கு சில கர்த்தாராக 
ங்களில் சிலவற்றிற்கு மாத்திரம் லக்ஷணங்கள் எழுதப்பட் 
டிருக்கின்றன . அனுபவ ராகங்கள் சில வற்றிற்கு உதார 
ணம் குறிக்கப் படவில்லை . ஏனெனில் இவைகளுக்கு 


றன . 


10 


அனுபவராக லக்ஷணங்கள் 


வர்ணங்கள் விசேஷமாக இருப்பதினால் " வர்ணமாலிகா என்ற 
நூலின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் . விசேஷக் குறிப்புப் 
போடப்படாத ராகங்களுக்கு ஆரோகண அவரோகணக் 
கிர மங்களே போதுமானது . அப்பேர்ப்பட்ட ராகங்களுக்கு 
அட்டவணையில் குறிப்பிட்டபடி பார்த்துக் கொள்ளவும் . 
அநேக ராகங்களுக்கு அனுபவத்தையே மூலாதாரமாகக் 
கொள்ள வேண்டும் . அவைகளை ஒரு சட்டத்தில் கட்டுப் 
படுத்த முயல்வது நிஷ்ப்ரயோஜனமான காரியம் . 

எந்த 
ராகமும் ரஞ்ஜக மில்லாது போனால் எந்நாட்டு ஸங்கீததிற் . 
கும் நற்பயன் இல்லை . முதல் ஆறு கர்த்தா ராகங்களையும் 
கடை ஆறு கர்த்தா ராகங்களையும் அதன் ஜன்யங்களையும் 
பாடுவதற்கு அதிக அப்யாஸமும் உழைப்பும் வேண்டும் .. 
இல்லாவிடில் ரஞ்ஜிக்காது 


கனகாங்கி 


1 . 

-இது 72 மேளகர்த்தா ராகங்களில் 
முதலாவது . இதில் வரும் ரி க ம த நி என்ற 5 - ம் சுத்த 
ஸ்வரங்கள் . மிகுந்த தேர்ச்சியுள்ளவர்கள் பாடினால் தான் 
இந்த ராகம் ரஞ்ஜனை யை உண்டாக்கும் . இதற்கு லக்ஷண 
கீதம் உண்டு . 


2. சுத்த முகாரி : - இது கனகாங்கியில் ஜன்யம் 


ஆரோ : - ஸரிகமபத் 
அவ்ரோ :--ஸ் நிதம கரி ஸ 

ஸங்க்ரஹ சூடாமணி என்ற கிரந்தத்தில் இதற்கு 
லக்ஷண கீதம் காணப்படுகிறது . 


3. ரத்னாங்கி : - இது ரண்டாவது மேளகர்த்தா 
ராகம் ஸம்பூர்ணம் கைசிகி நிஷாதத்தைத் தவிர மற்ற 
ஸ்வரங்கள் சுத்த ஸ்வரங்கள் . இதற்கு கீதம் உண்டு . 


அத்தியாயம் 2 


11 


5 , 


தா ஸரி 


தி 


4 ஸ்ரீமணி : - இது இரண்டாவது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . சுத்த காந்தார சுத்த தைவதங்கள் முக்கியம் . 
ஏமந்துனே விசித்ரமு என்ற தியாகய்யர் கீர்த்தனத்தில் 
இதன் லக்ஷணங்கள் நன்கு விளங்கும் . ஸாதாரணமாக முதல் 
சக்ரத்தில் உள்ள கர்த்தா ராகங்கள் பாடமுடியாதவைகள் 
என்ற கொள்கையிருந்தாலும் இவைகளின் ஜன்யங்கள் பாடப் 
பட்டுவருகின்றன . 

ஆரோ : - ஸரிகபதஸ் 
அவரோ : - ஸநிதபகரிஸ் 

ஸா ரிஸ 
பதஸ் ஸா 

கரி ஸா என்ற பிடிகள் 
ரஞ்ஜகம் . 
5. கானமூர்த்தி : - இது மூன்றாவது மேளகர்த்தா 
ராகம் - ஸம்பூர்ணம் இதற்கு கீதம் உண்டு . காகலி நிஷாதம் 
தவிர மற்ற ஸ்வரங்கள் சுத்த ஸ்வரங்கள் 

6. பூர்வவராளி : - இது ஔடுவ ஸம்பூர்ணம் - உபாங் 
கராகம் . 3 -வது மேளத்தில் ஜன்யம் . 
ஆரோ 

ஸரிமப 
அவரோ :-ஸ நி 

- ஸநிதபமகரிஸ 
உதாரணம் : - வேங்கட மகியின் கீதம் . 
அடியிற் கண்ட ஸஞ்சாரங்கள் ரஞ்ஜகம் : 


தத நிதஸ -தஸ்ா ஸ 

ரிரிஸா நித - த 
தப்பம தமபம 

ஸரிஸமகரி 


ஸ 


க 


ஸ 


மபத ஸ்நிதப - 

1.--ரிதபத ஸநிதபமகரி 
கரி - கரி ஸா . 


12 


அனுபவராக லக்ஷணங்கள் 


7 . ஸாமவராளி அல்லது கானசாமவராளி : - இது ஓர் 
ஷாடவஸ்ம்பூர்ண ராகம் -3 - வது கர்த்தாவில் ஜன்யம் .. 

ஆரோ : - ஸ்ரிமபதநிஸ் 
அவரோ : - ஸநி தபமகரிஸ் 

இது மிகவும் பூர்வீக மான ராகம் என்பதும் ஸ்ாம 
வேதஸ்வரங்கள் இதில் இருக்கின்றன என்பதும் கிரந்தங்க 
ளின் கொள்கை . 

உதாரணம் : - முத்துஸ்வாமி தீக்ஷிதரவர்களின் 
ப்ரஹதீச்வரோ ரக்ஷது என்ற கீர்த்தனம் . 
தநிஸா - ரிமகா --கரிஸா 

--ரிமபா - 
ததபா 

நி தபா தட மகரிஸ் 

ஸ்பாமபத 
- த நி ஸ T 

மககரி ஸ 

ரிஸநிதாப 

போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
8 . வநஸ்பதி : 

இது நாலாவது மேளகர்த்தா ராகம் . 
ஸம்பூர்ணம் . சதுச்ருதி தைவத கைசிகி நிஷாதங்களைத் தவிர 
மற்றவை சுத்த ஸ்வரங்கள் . இகற்கு லக்ஷண கீதம் உண்டு . 


. 


ததநிநி 


- 


-- 


ரிரிம 


- 


- 


மகாரி 


ஸ நி 


த 


ஸ்ா -- 


உதாரணம் : - தியாகய்யர் கீர்த்தனை " பரியாசகமா , 


9. ரஸாளி : - இது ஒரு ஷாடவ ஒளடுவ ராகம் . சுத்த 
ரிஷப , சுத்தமத்யம , சதுச்ருதி தைவதங்கள் பிரதானம் . 
காந்தாரம் வர்ஜ்யம் மத்யமம் ஜீவஸ்வரம் ஆகையால் இதைப் 
பாடுவது சிறிது ஸுலபம் என்றே சொல்லலாம் . 
ஆரோ ஸரிமப 

த 
அவரோ :--ஸ தாபமரீ ஸ 
ரி ஸாதநிஸரி ரீ ஸ ஸரிமரீரீ ப தா நீ 
ஸ த ப 
பதநிஸ தப 


ஸ 


ரிப 


மா 


13 


அத்தியாயம் 2 


--- 


பத நீ தநிஸா ஸதாபமரிமரிமபத நீ 
தப மா 

ஸ தாபமரிம பமரீஸா 
ஸதா பமப த 

ப ம ரி ஸ ரி ம ரி ஸா 
ஸரிமம 


- 


. 


ஸங்கீத 


-- 


--- 


} 


பபதா ப தாதப 

மரிமா போன்ற பிடிகள் 
ராக ரஞ்ஜகமானவைகள் . ஸதா என்ற ஓரிகைப்பிடி 
கவனிக்கதக்கது . 

உதாரணம் : - தியாகய்யர் கீர்த்தனை “ அபராதமு " . 
10. பானுமதி : - இது ஓர் ஷாடவ ஸம்பூர்ண நாகம் 
( ராகாங்கம் ) 4 - வ மேளத்தில் 

ஜன்யம் 
ப்ரதர்சினியில் காணப்படும் ஸஞ்சாரம் ஸரி ம ப தநிஸ் , 
ஸ்நிதபமகரிஸ . 
ஆரோ : ஸரிகரி மபஸ் 

என்றும் உண்டு. 
அவரோ : -- ஸநிதப மகரிஸ் 

இதில் வேங்கடமகியின் கீதமும் “ ப்ருஹ தம்பா 
என்ற தீக்ஷிதரவர்களின் கிருதியும் உண்டு . அடியிற் கண்ட 
ளஞ்சாரங்கள் ரஞ்சகம் . 

ரிம பமகரி - ஸநிஸ ஸரிஸ ரிகரி மாப - ஸநிதாப - 
பஸநிதாப 

பட பமகரி மகரி ஸரி ஸரிகரி ஸநிதபஸா . 
11. மானவதி : - 5 -வது மேளகர்த்தா ராகம் - ஸ்ம்பூர் 
ணம் . சதுச்ருதிதைவத காகலி நிஷாதங்களைத் தவிர 
மற்றவை சுத்த ஸ்வரங்கள் . இதற்கு கீதம் உண்டு . 

( தியாகய்யர் கீர்த்தனை " எவரிதோ ) 
12. மனோரஞ்ஜிரி : - 5 -வது மேளத்தில் உண்டான 
ஷாடவ , வம்பூர்ண ராகம் . 

ஆரோ ; -- ஸரி மபதநிஸ் 
அவரோ :-ஸகிதப மகரிஸ் 


14 


அனுபவராக லக்ஷணங்கள் 


சுத்த காந்தார ரிஷயங்களைக் கவனத்தோடு பிடித்துப் 
பாடவேண்டும் . 


ஸ 


காம 


கம் . 


உதாரணம் : - திபாகப்பரின் “ எடுகராதினி என்ற 
கீர்த்தனம் . தீக்ஷிதரவர்களின் " பாலாம்பிகே ஏஹி என்ற 
கீர்த்தனம் . 
ஸரி ம மகரி - ரி ஸரி மகரி .- 

மப பதமா ரிஸா 
நி நிதநிதநி பதம - தவித பததநி - ஸகித ப மத ம 

பகரி ஸா போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
13. கனசியாமலா : - இது 5 - வது மேளத்தில் உண் 
டான ஒளடுவ ஸம்பூர்ண ராகம் . 

ஆரோ : - ஸகம பதஸ 

அவரோ :-ஸ நிதபமகரிஸ் 
இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 
ஸக ரி ஸா 
தஸதெ பம கரி கம ப தஸ பம கரி போன்ற பிடி 

கள் சஞ்ஜகம் . 
14. தா ந ரூபி 
தா ந ரூபி : - இது 6 - வது 

ராகம் 
ஸம்பூர்ணம் . ஷட்சுருதிதைவதம் காகலி நிஷாதத்தைத் 
தவிர மற்றவை சுத்த ஸ்வரங்கள் . இதில் கீதம் உண்டு . 

15 . தனுகீர்த்தி - இது ஓர் ஒளடுவ வக்ர ஸம்பூர்ண 
ராகம் - ( ராகாங்கம் ) -6 -வது மேளத்தில் ஜன்யம் . 

ஆரோ : - ஸரிமபநிஸ 

அவரோ : -- ஸதி தரி பம கரி ஸ 

உதாரணம் : -வேங்கடமகியின் கீதம் கோவிந்தரின் 
லக்ஷண கீதம் . தீக்ஷிதரின் “ சிதம்பர நடராஜ 
கீர்த்தனம். 


பதாப மகரி - 


+ 


மேளகர்த்தா 


என்ற 


அத்தியாயம் 2 


15 


தப மகரிஸ 


16. ஸேநாபதி : - இது 7 - வது மேளகர்த்தா ராகம் 
ஸம்பூர்ணம் . இரண்டாவது சக்ரத்தில் முதல் 

முதல் கர்த்தா 
ராகம் ஸாதாரண காந்தாரம் தவிர இதர ஸ்வரங்கள் சுத்த 
ஸ்வரங்கள் . 

இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
17 . ஸேநாக்ரணி : -- 7 -வது கர்த்தாவில் ஜன்யம் . 

ஆரோ : -ஸரிகரி மகம தநிஸ 
அவரோ : - ஸநி 
உதாரணம் : - லக்ஷண கீதம் தீக்ஷிதரவர்களின் 
ஞானாம்பிகே பாலய என்ற கீர்த்தனம் . 

18. ஹநுமத்தோடி : - இது இரண்டாவது சக்ரத்தில் 
8 - வது மேளகர்த்தா ராகம் ஸம்பூர்ணம் . சாதாரண காந்தா 
ரம் கைசிகிநிஷாதம் தபிர மற்றவை சுத்த ஸ்வரங்கள் . 
இதில் லக்ஷண கீதமும் இதர கீதங்களும் உண்டு . 

தோடி : --இது 8 - வது கர்த்தாவில் ஜன்யம் . இந்த 
ராகத்தில் பஞ்சமம வர்ஜ்பம் என்பது கிரந்தங்களின் அபிப் 
பிராயம் . ஆனால அனுபவத்தில் ஸம்பூர்ணமாகவே பாடப் 
பட்டு வருகிறது . இதன் காந்தாரம் ஸாதாரண காந்தாரமா 
யிருந்தபோதிலும் பைரவியில் பேசும் சாதாரண , 

சாதாரண , காந்தா 
ரத்தைவிடக் கொஞ்சம் அதிகம் என்பது அனுபவத்தில் 
அறியக்கூடும் . 

ஆரோ : -ஸரிகம பதநிஸ 
அவரோ : -ஸ்நிதப மகரிஸ 
தாட்டு வக்ர ப்ரயோகங்கள் இதில் விசேஷ ரஞ்சக 
முள்ளவை . 
கமதம் க கரி நி 

- த நிரிநி- நிஸரிக 
மகரிநிதம் கரிநிகா - 5 

கநித மகா 
இதற்குப் பஞ்சமமே அவசியமில்லை . 


19 . 


. 


16 


அனுபவராக லக்ஷணங்கள் 


பஞ்சமமே இல்லாமல் இதில் லாமி நின்னே கோரி 
யுன்னாரா . என்ற ஒரு வர்ண முண்டு , கீத கீர்த்தனைகள் 
நூற்றுக்கணக்கா யிருக்கின்றன , 


20. தேசியதோடி : - இது 8 - வது மேளத்தில் பிறந்த 
தேசிய ராகம் வக்ரப்பிடிகளே இதற்கு ப்ரதானமானவை . 
அவரோகணத்தில் சுத்த காந்தாரமும் சுத்த தைவதமும் 
ஜீவஸ்வரங்களாகப் பேசும் . இது ஸம்பூர்ண ஒளடுவராகம் . 

ஆரோ : - ஸரிகம பதநிஸ 
அவரோ :-ஸ் தா ப கா ரிஸ் 


பதநி ஸ்தாபம கரி ஸநிஸ் - ஸ்ரி கம பத பம கா 

-கமபதநிஸதா ப கா ரிஸ போன்ற சஞ்சாரம் 
ரஞ்ஜகம் . 


பொகட 


உதாரணம் :-- - அய்யரவர்களின் 
குண்டே என்ற கீர்த்தனம் . 


* 


21. சுத்தஸீமந்தினி : -8 -வது மேளத்தில் ஜன்யமான 
ஷாடவ ராகம் நிஷாத வர்ஜ்பம் , சுத்தமான ஆரோகண 
அவரோகண க்ரமங்களே பரிமளிக்கும் . 
ஆரோ : 

ஸ்ரிகம பத ஸ் 
அவரோ : -- ஸ தாப மகரி ஸ 
உதாரணம் : - தியாகய்யரின் " ஜானகீ ரமன பக்த 

என்ற கீர்த்தனம் . 


பாரி ஜாத 


10 


22. ஆஹிரி : - இது ஹநுமத்தோடியில் ஜன்யமான 
வக்ர ராகம் . இதில் அநேகமாய் ப்ரதிமத்யமம் தவிர பாக்கி 
எல்லா ஸ்வரங்களும் ஸமயோசிதம் போல்வரும் . ஆதலால் 
இதற்கு லக்ஷணம் எழுதுவது சிரமம் . அடிக்கடி கேட்பதால் 


அத்தியாயம் 2 


17 


நிஸ 


தான் 

இதன் ஸ்வரூபத்தை யறியமுடியும் . மூர்ச்சனா 
ப்ரஸ்தாரங்கள் பயன்படமாட்டா . 
ஆரோ : 

-ஸரிஸ கா ம ப த 
அவயோ : - ஸநிதபமகரிஸ 
உதாரணம் : - அய்யரவர்களின் < 

ஆதய ஸ்ரீரகுவர " 
என்ற கீர்த்தனம . 

23. புன்னாகவராளி : - இந்த ராகத்தை மகுடி ராகம் 
என்று பாமர ஜனங்கள் அறிவார்கள் . 8 - வது கர்த்தாவில் 
ஜன்யம் நிஷாதாந்த ராகம் . மிகவும் உருக்கமா யிருக்கக் 
கூடியது . மத்யம ச்ருதியில் பாடும்போது மிகவும் ரஞ்ஜக 
மாயிருக்கும் . இதில் அநேக கீர்த்தனைகள் சில்லரை உருப் 
படிகள் உண்டு. 

ஸநி ஸரி கம பத நீ 
அவரோ 

தபமகரிஸ நீ 


ஆரோ 


ର 


. 


என் 


ற 


உதாரணம் : - இதி நீகு மோகாதுரா 

இந்த 
பாக்யமளி ன்எற 

அய்யரவர்களின் 

கீர்த்தனைகளும் , 
சாஸ்திரிகளின் கனக சைல விவாரிணி 

ரத்தன 
மும் , ஸதாசிவ ப்ரம்ஹேந்த்ராளின் ஸ்திரதா நஹி 
நஹிரே , அருணாசலக் கவிராயரின் " ராகவனே சரணம் 
என்ற கீர்த்தனமும் உண்டு . 

24.1 அஸாவேரி : -8 -வது மேளத்தில் ஜனித்த ஔடுவ 
ஸம்பூர்ண ரக்தி ராகம் . அவரோகணத்தில் வக்ர ஸம்பூர்ண 
மாய்ப் பிடிப்பது தான் ஸரி . 

ஆரோ : -ஸரி மப தஸ 
அவரோ : - ஸ்நி ஸ் பத மபம ரிகா ரிஸ 

என்பது தான் நியாயம் . 


த.ர .-- 2 


18 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஸநிஸ்ப -மபரி காரிஸ 


காரிம 


ரிமப நிதப 


19 


- 


காரி 


காரி 


கப 


ஸா 


கரிகா 


ரிம பம ரிகா ரிஸ் - என்று அடிக்கடி வரும் . 
மேலே * அடையாளமிட்ட ரிஷபங்கள் கூடுதலாகப் 

பேசும் . 
உதாரணம் : - அய்யரவர்களின் லேகனா 

" என்பது 
போல் முதலான 

கீர்த்தனங்களும் தீக்ஷிதரவர்களின் 
( சந்த்ரம்பஜ * என்ற கீர்த்தனமும் இதரக்ருதிகளும் 
உண்டு .. அருணாசலக்கவிராயரின் கீர்த்தனைகளும் உண்டு . 
25. பூபாலம் : - இது ஓர் ஔடுவ ராகம் . 

8 - வது 
மேளத்தில் ஜன்யம் . தேசிய ராகம் என்றே சொல்லலாம் . 
ஆரோ : 

ஸ்ரிக பத ஸ் 
அவரோ : - ஸ்தபகரிஸ் 
ஸ்ரி காக- பாப பதஸ தாப -தப 

ஸரி 
காரி 

தாத 
ஸ்ரி கரி கரி ஸா -- தஸரி காக பாப பதப காரிஸ் 
ரிஸா தாபா காரிஸ போன்ற கிராமமான பிடிகளே 
ராக ஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் . 

இதில் லக்ஷண கீதங்கள் உண்டு , 
26. கண்டா : -- இதற்கு 

கண்டாரவம் என்ற 

என்ற பெய 
ரும் உண்டு , இது 8 - வது மேளத்தில் ஜன்யம் . ஷாடவ 
ஸ்ம்பூர்ணம் . ஆரோகணத்தில் தைவதம் வர்ஜ்யம் .. 

ரோ : -- ஸரி காம நீ ஸ் 
அவரோ : -ஸ்நி தப மகரிஸ் 
பதப - மபதப பம காரிஸ் -நிஸ்ரிஸ் நி தப 

நிஸ் 
ஸ்ரிகம பநித பம கரிஸ --ஸரிகம் 

காரிஸ் 
ப நி ஸ் நித ம காரிஸ் போன்ற பிடிகளால் ராகஸ்வ 
ரூபம் விளங்கும் . 


. 


19 


அத்தியாயம் 2 


உதாரணம் : - அய்யரவர்களின் கருணா 

ரஸாக்ஷாய 
என்ற பஜனைக் கீர்த்தனம் ப்ரஸித்தம் . 

27. நாகவராளி : -- இது 8 -வது மேளத்தில் ஜன்யம் 
இது தைவதாந்தராகமாகச் சிலகிரந்தங்களில் காணப்பட்ட 
போதிலும் ஸங்கீத ஸம்ப்ரதாய ப்ரதர்சிகியில் அடியிற் கண்ட 
ஸ்ஞ்சாரம் காணப்படுகிறது . 

ஆரோ : - நிஸ் கரி கமபத 
அவரோ : - பமகரி ஸரீ 
ஸரிகம ப மத 

நி ஸா - ஸ்நிதப காரிஸ் இதர 
இடங்களில் காணப்படும் லக்ஷணம் . 

. 
உதாரணம் : - கோவிந்தரின் லக்ஷண கீதம் . 
28. பானுசந்த்ரிகா : - இது 8 - வது மேளத்தில் ஜன்யம் . 
வாத்தியங்களுக்கும் பாடுவதற்கும் இனிமையான ராகம் . 

ஆரோ : - ஸம தரி ஸ 
அவரோ : - ஸநிதம் கஸ 

ஸஞ்சாரக்ரமத்தால் ராகச்சாயை நன்கு விளங்கும் . 
இதை பாஷாங்க ராகம் என்றே சொல்லலாம் . 
ஸா ஸ மா ம ஸ ஸ மா ம தா தநீ - தாரி 

தத 

ததம் 
நித தம கம கஸ் 

ஸாஸ் மாம கா ஸ் ம கா --- ஸா 
தாநி ததநி தததே தநிததம் - மக தம நித ஸ்தி 
ஸ்நிதம தநிஸா , நி ஸ க ஸ , மமகஸ் , ஸ்ஸ் GG 
-ஸ்கஸ் நிஸ் 

த நி தம தமகஸா போன்ற 
ஸ்ஞ்சாரம் ராகஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் . 
29. ஹிமாங்கி : - இதுவும் 8 -வது மேளத்தில் ஜன்யம் 
வக்ர வம்பூர்ணம்- ராகாங்கம் , 

ஆரோ : -ஸரி கம பதநித ஸ் 

அவரோ : - ஸ பதமகரிஸ் 
ஸ்ஞ்சார க்ரமத்தால் ரக்தி உண்டாகும். 


தததி 


அனுபவராக லக்ஷணங்கள் 


. 


நிஸரிஸ் தாப 


பப நிதி 


30 , தந்யாஸி : --இதுவும் 8 - வது மேளத்தில் உண்டா 
னது . 

ஆரோ ஊணத்தில் ரிஷபதைவதங்கள் வர்ஜ்யம் . 
ஒளடுவ ஸம்பூர்ண ராகம் . காலை வேளைகளில் மிகுந்த ரக்தியை 
பண்டர்க்கக் கூடியது . 

காந்தாரம் தைவதம் இவைகள் 
ஜீவஸ்வரங்கள் . 

ஆரோ : - ஸ கம பநிஸ 
அவரோ : - ஸ் ) 

கிதப் 

மகரிஸ் 
காரி ஸநிதப கா 

தப மகரிஸா - 
தாப நீ ஸ கா ம பா - பநிநிஸ 

தாப 
கம்பநிதாப ஸநிரிஸதாப - கக மம 

ஸ்கரிஸ் 
பநி மப ஸரி -- நிஸ - பதி 

) -- பங் - மப - கம பரி ஸா போன்றற 
ஸஞ்சாரம் ரஞ்ஜகம் . 
இதில் அநேக உருப்படிகள் உண்டு . 

உதாரணம் : - அய்யரவர்களின் ஸங்கீத ஞானமு 
த்யானமே : வர மைன ” . கோபாலகிருஷ்ண பாரதியின் 
* கனகசபாபதி தரிசனம் 

பாரதியின் 
முற்றிலும் காத்தருள்வாயே 

என்கிற 

கீர்த்தனைகள் 
பிரஸித்தம் . 
31. தேனுக : -இது 9 -வது 

ராகம் 
ஸம்பூர்ணம் . சுத்த ரிஷ்ய சாதாரண காந்தார சுத்த மத்ய 
சுத்த தைவத 

நிஷா தங்கள் சாயாஸ்வரங்கள் . 
ஸாதாரண காந்தாரமும் காகலி நிஷாதமும் 

நிஷாதமும் ராகத்தின் 
ஜீவஸ்வரங்கள் . 

ஓரிகைகளையுடைய ரக்தி ராகம் 
நிலஷாதத்தைக் கவனமில்லாமல் பிடித்தால் தோடி ராகமாக 
மாறிவிடுவதால் நிகாவுடன் பாடவேண்டும் . 

இதில் அய்யரவர்களின் << தெலிய லேரு ராமா " 
என்ற கீர்த்தனம் இருக்கிறது . 


கவிகுஞ்சர 


. 


மேளகர்த்தா 


காகலி 


கமக 


அத்தியாயம் 2 


21 


32. பிந்நஷட்ஜம் :-- 9 - வது மேளத்தில் உண்டான 
வக்ர ஸம்பூர்ண ராகம் ரிஷ்ப காந்தார நிஷாதங்கள் ராகச் 

ஸ்வரங்கள் ஆகையால் கார்வை புடன் பிடிப்பது 


சாயா 


ரஞ்ஜகம் . 


ஆரோ : - ஸ்ரிகரி பமபநிஸ 
அவரோ : -- ஸ்தபமகரிஸ 
கரி மா -- பம மா- நீ நீ ஸு -- ஸதாப மகா ரிஸ் 
போன்ற பிடி கள் ராக ஸ்வரூபத்தை விளக்கும் . 
" ஸரிவாரிலோ என்ற தியாகய்யர் கீர்த்தனை 


உண்டு . 


33. டக்க : -- இந்த ராகம் 9 - வது மேளத்தில் ஜன்யம் 
என்று சிலரும் , 15 - வது மேளத்தில் ஜாரியம் என்று சிலரும் 
அபிப்ராயப்படுவதாகத் தெரிகிறது . ஆனால் 9 - வது மேளத் 
தில்தான் ஜன்யம் என்பது கிரந்தோக்தமான அபிப்ராயம் . 
அனுபவத்திலும் அந்தர காந்தாரம் வருவதில்லை . ஸாதாரண 
காந்தாரம்தான் ரஞ்ஜகமாயிருக்கிறது . ஆகையால் 9- வது 
மேளமாகிய தெனுகாவில் ஜன்யம் என்பதே நியாயமான 
காள்கையாகும் . 

-- ஸ்கம பம தநிஸ 
அவரோ : -- ஸநிதபம கரிஸ 
ஸ் கா ம பம தா - மதா த -- தநி நீ -- தநிஸ் நீ த 

-நீ தபம - கமபததபம கா ரிஸ 
போன்ற ஸஞ்சாரம் ராக ஸ்வரூபத்தை விளக்கும் . 
அய்யரவர்களின் 

சசிவதன 
கீர்த்தனம் . 
34. சோகவராளி : - இதுவும் 9 - வது மேளத்தில் பிறந்த 
பிஷாதாந்த ராகம் . சோக ரஸ்த்தை இந்த ராகத்தின் மூலம் 


ரோ 


ராகா 


என்ற 


22 


அனுபவராக லக்ஷணங்கள் 


மெய்ப்பிக்கலாம் என்று பெயரினாலேயே தெரிகிறது . இதற்கு 
லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -- ஸ காம 

அவரோ : தபமகரிஸ் 
35 . நாடகப்ரியா : -- இது 10 - வது மேளகர்த்தா ராகம் 
சுத்த ஸம்பூர்ணம் - ரக்தி ராகம் சுத்த ரிஷபம் ஸாதாரண 
காந்தாரம் -- சுத்த மத்யமம் சதுச்ருதி தைவதம் - கைசிகி 
நிஷாதம் ராகச் சாயா ஸ்வரங்கள் . இதற்கு க்ஷண கீதம் 
உண்டு . 


வி 


க 


36. நடாபரணம் : -- இது 10 -வது மேளத்தில் ஜன்யம் . 
ஸம்பூர்ணவக்ரம் -- ராகாங்கம் . 

ஆரோ : -- ஸரி கம் பத நிஸ் 
அவரோ : -- ஸநிதப மகமரிஸ 
தீக்ஷிதர் அவர்கள் 

மதப்படி ஸ்ஞ்சாரம் 
ம பநி தநிஸா-- ஸ் தநி பா நிப மகரிஸ் 
இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 

வெங்கடமகியின் கீதமும் இருக்கிறது . தீக்ஷிதர் 
அவர்களால் " விச்வநாதம் பஜேஹம் " என்ற கீர்த்தனையும் 
செய்யப்பட்டிருக்கிறது . 

37. தீபரம் : -- இதுவும் 10 - வது மேளத்தில் உண்டா 
னது வக்ர ஸம்பூர்ணம் - ராகாங்கம் . 

ஆரோ : -- ஸ்ரி கம பதநிஸ் 
அவரோ : -- ஸநி தநி பம கரிஸ் 
இதற்கு லக்ஷண கீதம் இருக்கிறது . 
38. கோகிலப்ரியா : - இது 

மேளகர்த்தா 
ராகம் . சுத்த ஸம்பூர்ணம் . சுத்த ரிஷப, சாதாரண காந்தார 


11 -வது 


அத்தியாயம் 2 


23 


- 


கம 


ம கா 


ஆரோ : 


1 


சுத்த மத்யமம் -- சதுச்ருதி தைவத காகலி நிஷாதங்கள் 
ராகச்சாயா ஸ்வரங்கள் . • இதற்கு லக்ஷண கீதமும் உண்டு . 
ஸ்நிஸ் -- தநிஸ் பநி தநி ஸ்ரி 

பக்ரி ஸ்நிஸ் 
நிஸ் நிதப ப 

கம பம நிதம 
ப த ப 

ம க ரிஸ -- போன்ற ஸ்ஞ்சாரம் 
ரஞ்ஜகம் . 

இதில் உள்ள “ தாசரதே ” என்ற அய்யர் அவர்க 
ளின் கீர்த்தனை ராகஸ்வரூத்தை நன்கு விளக்கும் . 

39. கோகிலாரவம் : - இது 11 - வது மேளத்தில் உண் 
டான ஸம்பூர்ண வக்ரராகம் --ராகாங்கம் . 

:-- ஸரிகரிமபதநிஸ 
அவரோ : -- ஸநிதபமகரிஸ 
தீக்ஷிதரவர்களின் அபிப்ராயபடி ஸஞ்சாரம் : -- 
ஸாரிமமபமபதநிஸா--ஸ நித த ப 

இதற்கு லஷண கீதம் உண்டு . 
தீக்ஷிதரவர்களின் கோதண்டராம மனிசம் பஜாமி 
என்ற கீர்த்தனம் இருக்கின்றது . 
40 . 

வர்த்தநீ : -- இதுவும் 11 - வது மேளத்தில் ஜன்யம் 
ரிஷபம் வர்ஜ்யம் -- வக்ர ஷாடவம் . 

ஆரோ :--ஸகமபமபதநிஸா 
அவரோ : - ஸநிபதபமக ஸா 
கிரமமான ஸ்ஞ்சாரங்களால் ராகஸ்வரூபம் விளங் 
கும் . ஸ க ம மா ம க ஸ --கமபமபதபம- 

நிஸா நி-- த பா மகளா நிஸகமப 
ம க ஸ போன்ற பிடிகள் ராகாஞ்ஜகமாகும் .. 

மனஸாமர்த்ய என்ற அய்யரவர்களின் 
கீர்த்தனம் இருக்கின்றது . 


ம 


ரிரி ஸா . 


- 


மனஸ்ா 


24 


அனுபவராக லக்ஷணங்கள் 


-- 


41. சுத்தலலி தா : -- இதுவும் 11 - வது மேளத்தில் ஜன் 
யம் வக்ரஸம்பூர்ணராகம் . ஆரோகணத்தில் ரிஷபகாந்தாரம் 
வர்ஜ்யம் . அந்தர்: காந்தாரத்தை கவனமாய்ப் பிடித்து 
ராகச்சாயையை மெய்ப்பிக்கவேண்டும் . 

ஆரோ : ஸ ப ம த நி ஸ 

அவரோ :--ஸ நிஸதாபமகரி ஸ 
பாடுவதற்கும் -- வாத்யங்களுக்கும் மிகவும் ரக்தி 
யான ராகம் . ஸபம காரி ஸ ஸரிஸநிஸ 
ஸா ஸபா மதாதநிஸ தாபம -- மதநிஸதாப 
பமகாரிஸ போன்ற ஸஞ்சாரம் ரஞ்ஜகம் . 
42. ரூபவதி : -- இது 12 - வது மேளகர்த்தா 

ராகம் 
சர்வ ஸம்பூர்ணம் . சுத்த ரிஷ. ஸாதாரண காந்தாரம்- 
சுத்த மத்யம ஷட்ச்ருதி தைவதம் காகலி நிஷாதம் இவை 
கள் ராகச்சாயா ஸ்வரங்கள் இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
அய்யர் அவர்களின் நேமொராபெட்டி ” என்ற கீர்த்தனமும் 
இருக்கிறது . 

43 . ரௌப்பியநகம் : - இது 12 வது மேளத்தில் ஜன் 
யம் ஆரோகணத்தில் ரிஷப காந்தாரம் வர்ஜ்பம் அவரோஹ 
ணம் ஸம்பூர்ண வக்ரம் . ரக்தி ராகம் . இதற்கு லக்ஷண கீதம் 
இருக்கிறது . 

ஆரோ : - ஸமபத நி ஸ 

அவரோ : - ஸதநிபமகரிஸ 
44 . போகவராளி : -- இதுவும் 12 - வது மேளத்தில் ஜன் 
யம் தைவத வர்ஜ்யமான ஷாடவ ராகம் . 

ஆரோ : ஸரிகமப 

அவரோ : - ஸ்நிபமகரிஸ 
ஸஞ்சாரக்ரமத்தால் ராகஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 


அத்தியாயம் 2 


25 


16 


45. காயகப்ரியா : - இது 13 -வது மேளகர்த்தா ராகம் 
அந்தர காந்தாரம் தவிர இதர ஸ்வரங்கள் சுத்த ஸ்வரங்கள் 
ஸம்பூர்ணம் - இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 

46. ஹெஜ்ஜ xp :: --இது 13 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . 

ஷாடவ ஸம்பூரணம்- ராகாங்கம் . மத்யமம் 
க்ருஹஸ்வரம் . 
ஆரோ : 

--ஸரிகமப தஸ் 
அவரோ : -- ஸ் நிதபமகரிஸ 
தீக்ஷிதர் அபிப்ராயப்படி ஸரிகமபத ஸ் -- ஸ நி 
தபமகரி ஸ என்று ஸஞ்சாரம் . இதற்கு லக்ஷண 
கீதம் உண்டு . 

உதாரணம் : - தீக்ஷிதரவர்களின் ராமசந்த்ர பக் 
தம் " என்ற கீர்த்தனை . 

47. கலகண்டீ : -- இது ஓர் ஷாடவ ரரகம் .. 13 - வது 
மேள கர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகண அவரோகணங்களில் 
காந்தாரம் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரி மபத நிஸ 

அவரோ : -ஸநிதபமரிஸ 
சுத்த தைவத நிஷாதங்களை கவனமாய்ப் பிடித்துப் 
பாடவேண்டும் 

ஸரிமா 

-பகமா - பத நிஸா நி 
தபமா - மரி ஸ ம ரிரி ஸ - நிஸ நித பதநி - ரிம பத 
பமரி - பம ரீஸ போன்ற பிடிகள் ராகஸ்வரூபத்தை 
சுத்த ரிஷ பத்தை 

நன்கு 
கவனித்து ஊன்றிப் பிடிப்பதால் ராகம் 

ராகம் ரஞ்ஜக 
மாகும் . 

உதாரணம் : - அய்யரவர்களின் ஸ்ரீஜனகதனயே 
என்ற கீர்த்தனம் . 


- 


நன்கு 


விளக்கும் . 


26 


அனுபவராக லக்ஷணங்கள் 


13- வது 


48. கல்கட் அல்லது கல்தட் : - இதுவும் 
மேளத்தில் ஜன்யமான ஓர் ஷாடவ ராகம் இதற்கு மத்யமம் 
வாஜ்யம் . 

ஆரோ : -ஸரி கப த நி ஸ 

அவரோ : - ஸநிதபகரி ஸ 
தைவத நிஷாதங்களை அஜாக்ரதையாய்ப் பிடித்தால் 
பௌளி, மலயமாருதம் இந்த ராகங்கள் கலந்து 
விடும் . 


உதாரணம் : - " ஸமயமு 

மரகே ” என்ற 
ஸ்ரீத்யாகய்யரின் கீர்த்தனம் . 

49. ஜூஜாஹுளி: - இது ஒர் ஷாடவ வக்ர ராகம் . 
இது 13-வது மேளத்தில் ஜன்யம் என்று கிரந்தங்களில் 
காணப்பட்டபோதிலும் இதில் சதுச்ருதி தைவதம் கைசிகி 
நிஷாதம் இவைகள் தான் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது . 

பராகு ஜேஸின நீ கேமி என்ற த்யாகய்யர் கீர்த்தனையை 
வெகுகாலமாக இப்படியே 

பாடி வருகிறார்கள் . சுத்த 
தைவத சுத்த நிஷாதங்கள் இரண்டும் சேர்ந்து வருவதால் 
இதை நிர்ணயமான ஞானமுள்ளவர்களா லன்றி மற்றோரால் 
ஏற்பட்ட லக்ஷணப்படி பாடி 

மெய்ப்பிக்க 

முடியாது . இதனா 
லேயே நாளடைவில் சதுச்ருதி தைவதமும் கைசிகி நிஷாத 
மும் கலந்து ராகஸ்வரூபத்தை மாற்றிவிட்டனவோ என்று 
ஸந்தேகிக்க இடமுண்டாகிறது . 

ஆரோ : - ஸமகமபத 

அவரோ : - ஸ தநிதபமக ஸ 
மகஸா-மகமா- நிதநிபா - பா த நி பா 
த ஸ , 

த தபா - த ம்க்ஸ் என்ற பிடி 
கள் காணப்படுகின்றன . 


ஸா 


ஸ 


அத்தியாயம் 2 


27 


வாஸ 


என்ற 


50. வகுளா பரணம் : -இது 14 - வது மேளகர்த்தா 
ராகம் ஸர்வ ஸம்பூர்ணம் -- ரக்தி ராகம் . அந்தர காந்தாரம் 
கைசிகி நிஷாதம் தவிர மற்றவை சுத்த ஸ்வரங்கள் . இதற்கு 
லக்ஷண கீதம் உண்டு . இதில் ( ஏ ராமுனி " என்ற 
அய்யரவர்கள் கீர்த்தனை ஒன்று இருக்கிறது.-- கர்ப்ப புரி 
முத்திரையுள்ள 

( கொரியாட தரமா ” 
என்ற கீர்த்தனையுமுண்டு . 

51. வஸந்த பைரவி : -- இது 14 - வது மேளகர்த்தா 
வில் ஜன்யமானது ஆரோகணத்தில் , பஞ்சமம் வர்ஜ்யம் . 
அவரோஹணம் வக்ர ஸம்பூர்ணம் . ரக்தி ராகம் எப்போ 
தும் பாடக் கூடியது . 

ஆரோ : - ஸ்ரி கம தரி ஸா 
அவரோ : - ஸநி தம பம கரிஸா 
உதாரணம் :-அய்யரவர்களின் 

“ நீ தய ராதா 
என்ற கீர்த்தனம் . இதில் ராகத்தின் ஸ்வரூபம் நன்கு 
விளங்குகிறது . 

52. வஸந்த முகாரி : - இதுவும் 14 - வது மேளகர்த்தா 
வில் ஜன்யம் . ஆரோகணத்தில் ரிஷபம் வர்ஜ்யம் . 
அவரோகணம் ஸம்பூர்ணம் . இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 
ரக்தி ராகம் . 

ஆரோ : - ஸ ம க ம பத 

அவரோ : - ஸ நி த ப மக ரிஸ 
53. ராகவஸந்தம் : - இதுவும் 14-வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் ரக்தி ராகம் . இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : - ஸரிமப தல 
அவரோ :-ஸ நிதமபம கரி ஸ 


நிஸ் 


28 


அனுபவராக லக்ஷணங்கள் 


- 


நன்கு 


காகலி 


ஸ்ரிமமகரி ஸ ரிம மகரிஸ நி 

தமப 
நித ஸ்ரி ரிமபநி நி தபநி த ஸ நிதம 
போன்ற ஸஞ்சாரம் 

ராகஸ்வரூபத்தை 
விளக்கும் . 
54. மாயாமாளவகௌள : --இது மூன்றாவது சக்ரத் 
தில் மூன்றாவதான 15 -வது மேளகர்த்தா ராகம் ஸர்வஸம் 
பூர்ணம் . அந்தர காந்தாரம் , 

நிஷாதம் தவிர 
மற்றவை சுத்த ஸ்வரங்கள் . இதில் வரும் ஸ்வரங்கள் 
கோமலமாகவும் தீவரமாகவும் மாறி மாறி வருவதால் இந்த 
ராகத்தை ப்ரதமஸிக்ஷா ப்ரகரணத்தில் அப்யாஸம் செய்ய 
சொல்லி வைக்கிறார்கள் . இதில் ஸரளி வரிசை ஜண்டை 
வரிசை தாட்டு வரிசை , அலங்காரம் எல்லாம் சொல்லப் 
படுவதுடன் இதில் ஜன்யமான பிலஹரியில் கீதமும் ஆரம் 
பிக்கப்பட்டு வருகிறது . இது , காலையில் பாடக் கூடியது .. 
மிகுந்த ரக்தி ராகம் . இதில் அனேக கீர்த்தனங்கள் உருப் 
படிகள் உள . 

55. கௌள : -- இது 15 -வது மேளத்தில் ஜனித்த 
புராதன , வக்ரஷாடவகன ராகம் . தைவதம் வர்ஜ்யம் . 
இதைப் பாடும் போது சுருதிஸ்வரூபத்தை யுணர்ந்து ஆலாப 
னம் செய்பவேண்டும் . இதில் வரும் சுத்த ரிஷபம் தோடி 
சுத்த ரிஷபத்தை விடக் கொஞ்சம் குறைவு காந்தாரம் 
கொஞ்சம் தீவ்ரம் இதைக் கேட்டு உணர்வது அவசியம் . 

ஆரோ --ஸரிகமரிமபநிஸ 
அவரோ :--ஸநிபம கமரி பெ 
உதாரணம் : 

அய்யரவர்களின் பஞ்சரத்ன கீர்த் 
தனைகளில் ஒன்றாகிய " துகுடு கல என்றது ப்ரஸித்தம் . 
இந்த க்ருதி ஸ்வர ஸாஹித்யத் துடன் இருப்பதால் இதை 
அப்யஸித்தல் அவசியம் . 


அத்தியாயம் 2 


29 


56. ஸாவேரி : -- இது 15 - வது மௌத்தில் ஜன்யம் 
ஆரோஹணத்தில் காந்தாரம் வர்ஜயம் அந்தரகாந்தாரம் - 
சுத்த மத்யமம் சுத்த தைவதங்கள் ராகச்சாயா ஸ்வரங்கள் . 
இந்த ராகத்தில் கவனிக்கக் கூடிய விஷயம் இதில் வரும் 
அந்தர காந்தாரமும் காகலி நிஷாதமும் குறைவாய் பேசு 
கிறது என்பது தான் . இதை கவனியாமல் பாடினால் ராகத் 
தில் ரக்தி உண்டாகாது . ஸ ரி கா ரி ஸ என்று பிடிக்கை 
யில் காந்தாரம் குறைந்தும் ப ம கா ரிஸ என்ற பிடியில் 
காந்தாரம் ஸரியான அந்தர காந்தாரமாகவும் பதநிதப 
ஸ ரி ம ப த நி என்று பிடிக்கும்போது நிஷாதம் குறைந் 
தும் நி ஸ ரி ஸ நி த ப என்றபிடியில் நிஷாதம் காகலியாக 
வும் , பேசும் . இதை லக்ஷ்யத்தால் நன்குணர்ந்து பாடுதல் 
சிலாக்யம் . இதில் அநேக உருப்படிகள் உண்டு , 

ஆரோ : -- ஸ ரி ம பத ஸ 

அவரோ : -- ஸ நிதபமகரி ஸ 
57. மலஹரி : - இது ஓர் ஔடுவ ஷாடவ ராகம் 
15 -வது மேளத்தில் ஜன்யம் பாடுவதற்கும் சுலபமான ராகம் . 
ஆகையால் அப்பாலிகளுக்கு அனுகூலமாய் இதில் பிள்ளை 
யார் கீதம் செய்யப்பட்டிருக்கிறது . இதற்கு - லக்ஷண கீதமும் 
உண்டு . 

ஆரோ : -- ஸரி மப தஸ 

அவரோ : - ஸத பம கரிஸ 

தீக்ஷிதரவர்களின் " பஞ்சமா தங்கமுக கணப 
பரிபாலி தோஹம் " என்ற கீர்த்தனையில் ராகஸ்வரூபம் 
நன்கு விளங்கும் . 

58. ஸிந்துராமக்ரியா : --இதுவும் 15 - வது மேள ஜன் 
யம் ஷாடவ வக்ரம் -- ரிஷபம் வர்ஜ்யம் . 


30 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஸ் 


ஆரோ : - ஸ கமபத 

அவரோ :-ஸ நிபதபமக ஸ 
அய்யரவர்களின் " தேவாதி தேவ 

ஸ்தா 
மாதுர்ய பாஷண என்ற கீர்த்தனங்களில் ராகஸ்வரூபம் 
நன்கு விளங்குவதைக் காணலாம் . 

59. ஜகன்மோஹரி : -15 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யம் ஒளடுவஷாடவராகம் - காந்தாராம் ஜீவஸ்வரம் , காகலி 
நிஷாதம் சாயாஸ்வரம் . 

ஆரோ : - ஸ கமபநிஸ 

அவரோ : - ஸநிபம கா ரி ஸ் 
அய்யரவர்களின் “ சோபில்லு ” “ மாமவ ஸததம் 
என்ற கீர்த்தனைகளில் ராகஸ்வரூபம் நன்கு விளங்கு 

கின்றது . 
60 , நாதநாமக்ரியா : -- இது 15 - வது மேளத்தில் ஜன் 
யம் . நிஷாதாந்த ராகம் , மத்யம காந்தாரங்கள் ஜீவ 
ஸ்வரம் நிஷா தம்வரையில் தான் ஸஞ்சாரமாகையால் தாரஸ் . 
தாயி ஷட்ஜத்தை கொஞ்சமும் காட்டக் கூடாது . மத்யஸ் 
தாயி ஸஞ்சாரமாகையால் மத்யமசுருதியில் பாடுவது விசேஷ 
ரஞ்ஜகம் . 

ஆரோ : - ஸ ரி ம கமபதநீ 

அவரோ :---நிதபமகரிஸ நிஸரி கா 
இதில் அநேக கீர்த்தனைகளும் , பதங்களும் இருக் 

கின்றன . 
61. மேகரஞ்ஜி : -இது 15 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் ஓர் ஒளடுவராகம் உபாங்கராகம் . 

ஆரோ : -- ஸரிகம 
அவரோ : - ஸ் நி மா கரி ஸா 


ஸா 


அத்தியாயம் 2 


31 ) 


-- 


மத்யம நிஷாதங்கள் சாயாஸ்வரம் . இந்த ராகத்தை 
முற்காலத்தில் இருந்த ஒரு வித்வான் பாடி மழை 
பெய்யும்படி செய்ததாக கர்ண பரம்பரையான 
கேள்வி உண்டு . 

ஸரிக மாம காம நீ நீ - ஸ நிமா மகா ரி ஸ நி 
ஸரி ஸகரிக மாம கா ரிகம கரி ஸா நிலரி கா 
கம நீ மகா- ஸ நி மாகரீ ஸா , போன்ற பிடிகள் ரஞ்ச 
கம் . இதில் உருப்படிகள் மிகஸ்வல்பம் . தீக்ஷிதரவர்களால் 
எட்டியாபுரம் ராஜா அவர்கள் பேரில் பார்த்த “ வெங்கடேச் 
வர மெட்டப்ப ” என்ற கிருதி உண்டு . 

62 , பெள்ளி :-- இது 15 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யம் . ஓர் ஒளடுவ ஷாடவராகம் . உதய காலத்தில் மிகுந்த 
ரக்தியைக் கொடுக்கக் கூடியது . 

ஆரோ : 

--- ஸரிகபத ஸ 
அவரோ : - ஸநிதபகரி ஸ 
காந்தாரம ந்யாய ஸ்வரமாகையால் கா , -பதபத 
நிதபகரிஸ-- தா ஸரிகரிகர் - தபகரி 
பதகபரிகரிபகரி -- ஸகரிபகதபநிதப 

காகதபா பதகாரிகரீஸா போன்ற காந் 
தார ஸம்பந்தமான பிடிகள் ரஞ்ஜகம் . 

உதாரணம் : -- அய்யரவர்களின் “ மேலுகோவய்யா ” 
என்ற கீர்த்தனம் . 


63. ஸாளங்க நாட : -- இது . 15 - வது மேளத்தில் ஜன் 
யம் . உபாங்க ராகம்- கன ராகமாகப் பாடக்கூடியது . ஆரோ 
கணத்தில் காந்தார நிஷாதங்கள் வர்ஜ்யம் . அவரோகணம் 
வக்ர ஸம்பூர்ணம் . ஸாயங்காலத்தில் விசேஷ ரக்தி 
யுள்ளது . 


32 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஆரோ : 

--ஸரி ஸ மப தஸ 
அவரோ : - ஸ நி ஸ தபமகரி ஸ 
ஸங்கீத 

ஸம்ப்ரதாயப்ரதர்சினியில் ஸரிமபத ஸ- 
த ப ம க ரி ஸ என்று கொடுத்திருக்கும் ஸஞ் 
சாரம் அனுபவத்தில் ஸாவேரியைப்போலவே யிருப் 
பதால் மேலேகண்ட ஆரோக அவரோகணங்களே 
ராகஸ்வரூபத்தை நன்கு விளக்குகிறது . இதற்கு 

லக்ஷண கீதமும் உண்டு , 
64. மேசபெள்ளி : - இது 15 - வது மேளத்தில் ஜன்யம் .. 
ஓர் ஒளடுவ ஸம்பூர்ண ரக்தி உபாங்க ராகம் . 
ஆரோ : 

--ஸரிகபத ஸ 
அவரோ :--ஸ் நிதபமகரி ஸ 

ஸஞ்சாரக் கிரமத்தினாலேயே ஸ்வரூபம் நன்கு விளங் 
கும் . லக்ஷண கீதமும் உண்டு “ தேவி திவ்ய ஸாமஸ பந் 
தரி என்ற கீர்த்தனை தீக்ஷிதரவர்களால் செய்யப்பட்டிருக் 


கிறது . 


65. ஆர்த்ரதேசிகா : -- இது 15 - வது மேளத்தில் உண் 
டான உபாங்க , ராகம் --ஸம்பூர்ண ஷாடவம் . 

ஆரோ : ஸரிகமபதநி ஸ 

அவரோ : -ஸதபம காரி ஸ . 
லக்ஷணகீதம் உண்டு . 

ஸஞ்சாரக்ரமத்தினாலேயே 
ஸ்வரூபம் விளங்கக்கூடிய ரக்திராகம் . 

உதாரணம் : -- தீக்ஷிதரவர்களின் “ ஸ்ரீகணேசாத்ய ” 
என்ற கீர்த்தனம் , 
66. குர்ஜ்ஜரி :-- இதுவும் 15 - வது மேளத்தில் ஜன்யம் , 

ஆரோ :-- ஸரிகமபதநி ஸ 
அவரோ : --ஸத நிபமகரி ஸ 


அத்தியாயம் 2 


33 


சுத்தமத்யம சுத்ததைவத காகலி நிஷாதங்கள் ராகச் 
சாயா ஸ்வரங்கள் இதற்கு லக்ஷண கீதம் இருக்கிறது 

உதாரணம் : -அய்யரவர்களின் வராலந்து 
கொம்மதி " என்ற கீர்த்தனம் . 

67. ப , ரஜு : - இதுவும் 15 -வது மேளத்தில் ஜன்யம் . 
ஷாடவ ஸம்பூர்ணம் . ரக்திராகம் , காந்தாரம் , மத்யமம் 
ஜீவஸ்வரங்கள் , காந்தாரம் ந்யாஸ ஸ்வரம் . 

ஆரோ :--ஸரிகமத 

அவரோ :-ஸ நிதபமப கா ரி ஸ 
ஸ கா மபம தநிலா - ஸ நிதபம - ம நிதபமக 
மப - ஸ நிதபமபகமம நிதமகரிகமதா த 
நிஸரிஸ் ---நிகரிஸ் நி 

த நிஸ --தஸ் 

தபமப க- 
க ம நி த ம கா ரி ஸ போன்ற பிடிகள் ராக ரஞ்சகம் . 
இதில் அநேக க்ருதிகள் ஜாவளிகள் இருக்கின்றன. 

இதற்கு லஷண கீதமும் உண்டு . 
68. ரெகுப்தி . - இதுவும் 15 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யம் . ஒளடுவ ராகம் . ஆரோகண அவரோகணங்களில் மத்யம 
நிஷாதங்கள் வர்ஜ்யம் . சுத்தரிஷட அந்தரகாந்தார சுத்ததை 
வதங்கள் ராகச்சாயா ஸ்வரங்கள் .. உதயகாலத்தில் பாடக் 
கூடிய ராகங்களாகிற “ பூபாலம் ” “ பௌளி ” இந்த வர்க்கத் 
தைச் சேர்ந்தது . இரவு 4 -வது ஜாமத்தில் பாடினால் இந்த 
ராகத்தின் பூர்ண ரக்தியும் நன்குவிளங்கும் . ஆனால் எப் 
போதும் பாடலாம் . 

ஆரோ: - ஸரிகபத 

அவரோ: - ஸ்தபகரிஸ் 
உதாரணம் :-- அய்யரவர்களின் " க்ருஹபல மேமி " 
என்ற கீர்த்தனம் . 


த . ர. - 3 


34 


அனுபவராக லக்ஷணங்கள் 


( 


. 


மாம நீ நி 


-- 


69 .. குண்டக்ரிய : - இதுவும் 15 -வது மேளகர்த்தாவில் 
உண்டான ரக்திராகம் . வக்ர ஸம்பூர்ணம் . ஆரோகணத்தில் 
காந்தாரதைவதங்கள் வாஜ்பம் . 

ஆரோ :--ஸரிமபநிஸ் 
அவரோ :-ஸ்நிதபமகரிஸா 
ஸபதபம என்ற வக்ரஸஞ்சாரம் அடிக்கடி 
இதில் வருவதால் இதன் ஸ்வரூபம் இன்னும் நன்கு 
விளங்கும். 
நிஸரிஸநிரிஸநிதபமகா - ஸரி மா 
ளநிதபமகா நிபஸபதபமகரிஸ - 

ஸரீ ஸ நி பதபமகரி - ரிமபநி 
ஸரிகரிஸ நிதபமகரி ஸா- மாம பாப நீ நீ 
மப நீ நீபதபமகரி ஸ நி நி ஸா 

போன்ற 
ஸஞ்சாரங்கள் மிகவும் ரஞ்சகம் . 
தியாகய்யரவர்களின் 

இந்த நுஸு வர்ணிம்ப 
தரமா . என்னும் கீர்த்தனை . 

70. கௌரீ - இதுவும் 15 - வது மேளத்தில் ஜன்யம் . 
கிரந்தங்களில் காணப்படுகிறபடி ஆரோகண அவரோகணங் 
கள் ஸரிமபநிஸா - ஸநிதபமகரி ஸ என்றிருந்தா 
லும் உற்று மோக்குங்கால் ஸ ரி ம ப ஸ் நி ஸ - மா தபம 
கரிஸ என்ற கிராமம் தான் அனுபவ ஸித்தமாகவும் ரஞ்ஜ 
கமாகவும் இருக்கிறது . பஸ நி ஸ என்ற பிடிக்கு 

மா என்ற பிடி ஸம்வாதிப்பொருத்தமுள்ளது . ப்ரஸ் 
தரிக்கையில் ரிஷபத்தை ந்யாஸ ஸ்வரமாகவைத்து ப்ரஸ்த 
ரிக்க வேண்டும் துரைஸாமி அய்யரவர்களின் " தூர்ஐடி 
நடிஞ்சே ” என்ற கீர்த்தனை தகுந்த உதாரணம் . தியாகய்யர் 
அவர்களின் “ ஜயஜயஸ்ரீரகுராம ” என்ற திவ்ய நாம கீர்த் 
தனையும் போதிய சான்றாகும் . 


மாத 


அத்தியாயம் 2 


35 


--- 


ஆரோ : 


71. கௌளீபந்து : - இந்த ராகம் 15 - வது மேளத்தில் 
ஜன்யமானது , கிரந்தங்களில் காணப்படும் ஆரோக அவ 
ரோகணங்கள் ஸரிமப நிஸ 

மகரிஸ என் 
றும் பரிகரிம பதப நிள --- ஸநிதபமகரிஸ என் 
றும் காணப்பட்டாலும் அனுபவரீதியாய்ப் பார்க்குங்கால் 
இந்த ராகத்தில் பதபம--- மபதமா போன்ற பிடிகளில் 
மத்யமம் கூடு தலாக பேசுவதை லக்ஷ்பத்தால் கண்டுபிடிக் 
கலாம் . ஆனால் இது தேசீயமல்ல . சுருதிகளின் விவரஞான 
முள்ளவர்களுக்கு இந்த மத்யமம் சுத்தமத்யமத்தை விடக் 
கூடுதலாகவும் ப்ரதிமத்யமத்தைவிடக் குறைவாகவும் பேசு 
வது நன்கு தெரியும் ஆகையால் இந்த ராகத்தை சல்லகேள் 
வியின் பேரில் அப்பியாஸம் செய்ய வேண்டும் . மத்யமம் 
ஜீவஸ்வரம் . 

-ஸரிமபநிஸ 
அவரோ : - ஸ நிதபமபதமாகரி ஸ 
அய்யரவர்களின் 

தெரதீயகராதா என்ற கீர்த் 
தனம் இதற்குத் தகுந்த உதாரணமாகும் . 

72. மங்களகைசிக : - இதுவும் 15 - வது மேளத்தில் 
உண்டான ரக்திராகம் . வக்ர ஸம்பூர்ணம் ஆரோகணத்தில் 
ரிஷபம் வர்ஜ்யம் . 
ஆரோ : 

- ஸமகமபமதா நி ஸ 
அவரோ : -ஸ கி தபமகரிஸ 

இதற்கு லக்ஷணகீதம் உண்டு . 
73. மார்க்கதேசிகா : - இதுவும் 15 - வது கர்த்தாவில் 
ஜன்யம் . ஷாடவ வக்ரம் - ரக்திராகம் . 

ஆரோ : -ஸ ரி க பத ஸ 
அவரோ : -ஸ தமபகரி ஸ 
இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 


- 


36 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஆரோ 


கூடிய ராகம் . 


74. பாடி : - இதுவும் 15 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யம் . வக்ர ஷாடவராகம் . காந்தாரம் வர்ஜ்யம் . 

ஸரிமபநிஸ 
அவரோ : ஸநிதபமரிஸ 

ஸஞ்சாரக் கிரமங்களினாலேயே ராகஸ் வரூபம் விள 
ங்கும் . இரவில் முதல் ஜாமத்தில் பாட மிகுந்த ரக்தியைக் 
கொடுக்கும் ராகம் . இதில் கீதங்களும் லக்ஷணகீதமும் 
இருக்கின்றன. தீக்ஷிதரவர்களால் “ ஸ்ரீ குருணா பாலிதோ 
ஸ்மி " என்ற கீர்த்தனமும் இருக்கிறது . 

75. கண்டைபங்காளா : - இது 15 - வது மேளத்தில் 
உண்டானது . 

வக்ரஷாடவராகம் உபாங்கராகம் நிஷாதம் 
வர்ஜ்யம் . இதற்கு காந்தாரம் கிரஹஸ்வரம் . 

காலையில் 
பாடக் 

ஆரோ : - ஸரி மகமதபத ஸ 
அவரோ : ஸதபமகரிஸ 

இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 
உதாரணம் : 

" ரேணுகா தேவி ஸ்ம்ரக்ஷிதோ மஹ 
மனிசம் என்ற தீக்ஷிதர் கீர்த்தனை . 

76. பூர்வீ . ; - இது 15 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் 
பாஷாங்கராகம் வக்ர ஸம்பூர்ணம். எப்போதும் பாடக் 
கூடியது இதற்கு லக்ஷண கீதம் இருக்கிறது . 
ஆரோ : 

--ஸரிகமபத 
அவரோ : - ஸநிதபம தமகரிஸ 

உதாரணம் : ஸ்ரீ குருகுஹஸ்ய தாலோஹம் 
என்ற கீர்த்தனம் . 

77. பூர்ணபஞ்சமம் : - இது 15 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஒர் தைவதாந்த ஷாடவராகம் பாஷாங்க ராகம் - 


தஸ் 


19 


அத்தியாயம் 2 


37 


கிஷாதம் வர்ஜ்யம் . க்ருஹஸ்வரம் ஷட்ஜம் . இதற்கு 
லக்ஷண கீதம் உண்டு , மத்யஸ்தாயிஸ்ஞ்சார மாகையால் 
மத்யம சுருதியில் பாடினால் மிக ரஞ்ஜக மாயிருக்கும் . 

ஆரோ : - ஸ்ரிகமபத 

அவரோ : - தபமகரி ஸ 
உதாரணம் : - தீக்ஷிதர வர்களின் . ஸாது ஜனசித " 
என்ற கீர்த்தனம் . 

78. ராமகலி : - இது 15 - வது மேளகர்த்தாவில் உண் 
டான ராகம் , ஓர் பாஷாங்க ராகம் ஸங்கீத ஸம்ப்ரதாய 
ப்ரதர்சினியில் இதன் லக்ஷணம் நன்கு விளக்கப்பட்டிருக்கி 
றது . ஆரோகணத்தில் மத்யம நிஷாதங்கள் வர்ஜ்யம் . காலை 
நேரத்தில் பாட விசேஷ ரஞ்ஜகமா யிருக்கக் கூடியது . இது 
உத்தர தேச ரக்தி ராகம் . மத்யமத்தை ப்ரதிமத்யமமாய்ப் 
பிடித்துப் பாடுவது ஸம்ப்ரதாய மாயிருக்கிறது .. 

பிபாஸ் 
என்று இதற்கு வீட தேசத்தில் பெயர் . 

ரோ : 

- ஸரிகபத ஸ 
அவரோ : - ஸநிதபமகரி ஸ 
ககதப 

க தா ப ம கா - 
கா மகதபமக ஸ்ரிகமகா போன்ற பிடிகள் 
ராக ரஞ்ஜகம் . 
உதாரணம் : -தீக்ஷிதரவர்களின் ராமராம 

என்ற கீர்த்தனம் . 


கலிகலுஷ 


31 


79. சக்ரவாகம் : --இது 16 - வது மேளகர்த்தாராகம் ... 
ஸர்வ ஸ்வர ஸம்பூர்ணம் . சுத்தரிஷப அந்தர காந்தார 
சுத்த மத்யம சதுசுருதி தைவத கைசிகி நிஷாதங்கள் ராகச் 
சாயாஸ்வரங்கள் சக்தி ராகம் சுத்த ரிஷப கைசிகி நிஷா 
தங்கள் ஜீவஸ்வரங்கள் . இதில் அனேக கிருதிகள் உண்டு . 


38 


அனுபவராக லக்ஷணங்கள் 


அய்யரவர்களின் “ ஸுகுண முலே " < எடுலப்ரோது 
என்ற கீர்த்தனங்களும் பட்டினம் சுப்பரமணியய்யரின் 
“ இங்க தய ராதா " கீர்த்தனைகளிலும் ராகஸ்வரூபம் நன்கு 


விளங்கும் . 


80. மலயமாருதம் : - இது 16 - வது மேளகர்த்தாவில் 
ஐன்யம் ஷாடவராகம் மத்யமம் வர்ஜ்யம் . கிரமமான ஸ்ஞ்சா 
ரத்தினாலேயே ராகஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 
ஆரோ : 

ஸரி கபதஸ் 
அவரோ : - ஸநிதபகரிஸ் 

காந்தார நிஷா தங்கள் ராகச் சாயா ஸ்வரங்கள் . 
இதை எப்போதும் பாடலாம் . ஆனால் அதிகாலையில் பாட 
அதிக ரக்தி யுண்டாகும் . 

உதாரணம் : -அய்யரவர்களின் 
லோர்த்துனே என்ற கீர்த்தனம் . 


மன ஸ்டா 


எடு 


81. பிந்துமாலினி : - இது 16 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . எப்போதும் பாடக்கூடிய ரஞ்ஜக ரக்தி ராகம் . வக்ர 
ஸம்பூர்ணம் . அந்தர காந்தாரமும் கைசிகி நிஷாதங்களும் 
ராகச்சாயா ஸ்வரங்கள் . 
ஆரோ : 

- ஸ்கரிமபத நிஸ 
அவரோ ; - ஸ நிஸ்தபகரி ஸ 
உதாரண 

ம் : - எந்த முத்தோ என்ற அய்யரவர் 
களின் கீர்த்தனை . 
82. கலாவதி : -- இது 

16- வது மேளகர்த்தாவில் 
ஐன்யம் . ஒளடுவ வக்ர ஷாட வராகம் ஆரோகணத்தில் காந் 

நிஷாதங்களும் அவரோகணத்தில் நிஷாதமும் 
வர்ஜ்யம் . இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 


அத்தியாயம் 2 


39 


. 


- 


-- 


ஆரோ : - ஸ்ரிமபத ஸ் . 

அவரோ : - ஸதபமகஸ்ரிஸ் . 
ரிமபதரி மகா ரி ஸ -- ஸ்ரி மா மா ததபமக 
ரிஸரி 

ப தபம கா ஸரிஸ் ரிம பா 
ஸ்ரிமகா 

ரிஸ் தாப 

-மகபமதப 
தஸ்தப 

போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
உதாரணம் : - தியாகய்யரவர்களுடைய 

{ { என்னடு 
ஜுது நோ ” . என்ற கீர்த்தனம் . 

83. வேகவாஹிநி : - இது 16 - வது மேளகர்த்தாவில் 
உண்டான வக்ர ஸம்பூர்ண ராகம் . சுத்த மத்யம சதுச் 
தைவத கைசிகி நிஷாதங்கள் இராகச் சாயாஸ்வரங்கள் . இது 
எப்போதும் பாடக் கூடிய ராகம் . மத்யம தைவதங்களை 
நியாஸ்ஸ்வரங்களாய்க் கொண்டு ராக விந்யாஸம் செய்ய 
வேண்டும் . 
ஆரோ : 

ஸ்ரிகமபத 
அவரோ : 

நிதபமகரி ஸ . 


கருத் 


-- 


- 


- 


ததஸ 


ஸ்ரிக மாம பாப - மா பமப தாப பத 

க மா 

-- பம கரி க மா மப 
தஸா 
ஸ நி தப 

தமதத 
நிதஸா போன்ற பிடிகள் 

ராகஸ் வரூபத்தை 
விளக்கும் . 

உதாரணம் :-அய்யரவர்களின் “ சல்ல கநாதோ 
என்ற கீர்த்தனம் . 


84. புஜங்கிணி : - இதுவும 16 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . வக்ர ஷாடவராகம் . பஞ்சமம் வர்ஜ்யம் . இதில் 
உருப்படிகள் விசேஷமாகக் காணப்படாவிட்டாலும் ராகத் 
தின் அமைப்பு பெயருக்கேர்ப்ப வக்ரப்பிடிகளாகவேயிருப்ப 


40 


அனுபவராக லக்ஷணங்கள் 


தால் நிகாவுடன் பாடி ரஞ்ஜகத்தை உண்டாக்க வேண்டும் . 
இதற்கு லக்ஷண கீதம் இருக்கிறது . 

ஆரோ : -ஸரிஸ் மகம நிதநிஸா 

அவரோ : - ஸ்நித மகரிஸ 
ரிரிஸ ஸாரிஸ - ரிஸ் நி தநிஸநி ஸமக மகரிஸ் - நிதநி 
ஸாஸா -- ரிஸா 

மகரிஸ - மகம ஸரிஸம்- கம தம 
நிதம - தாநி தநிதம தநிஸ ஸ தொ- நிதநி ஸரிஸா 
கரிஸ் மகமா மகரி ஸ்ரிஸ் தநிஸ கமநிதா 
முகம ஸரிஸா ஸரித மகரிஸ போன்ற பிடிகள் மிக 

வும் ரஞ்ஜகம் . 
85 . ஸூர்யகாந்தம் : - இது 17 - வது 

மேளகர்த்தா 
ராகம் . ஸர்வ ஸ்வர ஸம்பூர்ணம் . சுத்தரிஷப அந்தர காக் 
தார சுத்தமத்யம சதுசருதி தைவத காகலி நிஷாதங்கள் 
ராகச்சாயா ஸ்வரங்கள் . எப்போதும் பாடக்கூடிய ரக்தி 
ராகம் . க ம க ஒரிகைகளுடன் ப்ரஸ்தாரம் செய்ய 
வேண்டும் . 
உதாரணம் : - " முத்து மோமு 

மோமு " என்ற 

என்ற அய்ய 
ரவர்களின் கீர்த்தன 

86. ஸுப்ரதீபம் : -17 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யம் . அவரோகணத்தில் காந்தாரம் வர்ஜ்யம் . அவரோக 
ணத்தில் வக்ர ஸம்பூர்ணம் . 

ஆரோ : - ஸரிம பதநிஸா 

அவரோ : - ஸரி தப மக மரிஸ 
தாரகப மதபம கமரிஸ தி நிஸ ரிமாம பாப 
- தநிஸநிதய மகம பதநிஸா --ஸரிமகம ரிஸா- நிதா 
பம கமரிஸ நிஸா - போன்ற பிடிகள் ராகஸ்வரூ 
பத்தை நன்கு விளக்கும் . 


னம் . 


த 


அத்தியாயம் 2 


41 


வரசிகிவா ஹன 


உதாரணம் : -அய்யரவர்களின் 
என்ற கீர்த்தனம் . 


87. பைரவம் : - இது 17 - வது ஸுர்யகாந்தத்தில் ஜன் 
யம் . ஆரோஹணம் ஸ்ம்பூர்ணம் . அவரோகணத்தில் நிஷா 
தம் வர்ஜ்யம் . சுத்தரிஷப சுத்தமத்யம காகலி நிஷாதங் 
கள் - ராகச்சாயா ஸ்வரங்கள் . அவரோகணத்தில் தைவ 
தத்தை ஊன்றிப் பிடிக்க வேண்டும் . 


ஆரோ : 


1. மரியா தகா 


தய்யா , 


என்ற 


--ஸரிகம பதநிஸா 
அவரோ : 

பதாபம கரிஸா . 
தநிஸதாப - பாமகம பதநிஸதாப - மதபம கரி ஸா - 
தாதா பமகம போன்ற பிடிகள் பக்தியுள்ளவைகள் . 
உதாரணம் : -- தியாகய்யரவர்களின் 

கீர்த்தனம் . 
88. வஸந்தா : - இது 17 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யம் . ஆனால் இந்த ராகம் 15 -வது மாயா மாளவ கௌளை 
யில் ஜன்யம் , என்று கிரந்தங்களில் காணப்பட்டாலும் அனு 
பவ ரீதியாய்ப் பார்கையில் சுத்த தைவதமே இதில் வராம 
லிருப்பதாலும் சதுச்ருதி தைவதமே பிடித்து பாடப்பட்டு 
வருவதாலும் இது 17 - வது மேளகர்த்தாவாகிய ஸுர்யகாந் 
தத்தில் ஐன்யம் என்பது மிகவும் பொருந்தும் . ஆரோக 
ணத்தில் " ஸகமதரி ” என்ற ஔடுவப்ரயோகம் விசேஷ 
மாய்க் காணப்பட்டாலும் ஸர்கம என்பது சிலர் 
கொள்கை , அவரோ ஹணத்தில் ஸநித மகரிஸ 


ஷாடவப்ரயோகம் கிரந்தங்களில் காணப் பட்டாலும் அனு 
பவத்தில் 

மகாம என்ற வக்ரப்ரயோகம் அடிக்கடி வருவ 
தாலும் இதை ஓர் ஷாடவவக்ர ராகம் என்றே சொல்ல 
வேண்டும் . 


என்ற 


( 


42 


அனுபவராக லக்ஷணங்கள் 


என்ற 


ரின் 


ஆரோ : - ஸ்கரிக மதாநிஸ் 
அவரோ : -ஸ்நிதம காமரிஸ் * 
வகரிக மாம- கமதநிஸநிதம - ரிஸாநிதநி ஸ் -- 
ஸகரிஸ நிதமக - தநிஸ் நிதமகம - தநிதம கமதம் - 
கமகரி ஸ்நிஸா போன்ற ஸஞ்சாரம் ரஞ்சகம் . 

உதாரணம் : - " எட்ல தொரிகிதிவோ 
அய்யரவர்களின் கீர்த்தனம் - கோபால கிருஷ்ணபாரதியா 

கடனமாடினார் ” என்ற கீர்த்தனமும் , பிரஸித்தம் . 

ஸ்ங்கீத ஸாம்பரதாயப்ரதர்சனியில் இது 15 - வது 
மேள கர்த்தாவில் ஜன்யமென்றும் ரிஸ்கம தநிஸ --ஸநிதநி 
தம கமத மகரிஸ என்ற ஆரோஹண அவரோகணங்கள் 
குறிக்கப்பட்டு ராமச்சந்திரம் பாவ ” என்ற கீர்த்தன 
மும் காணப்படுகிறது . 

89. லலி தா : - இது 17 - வது மேளகர்த்தா ராகத்தில் 
ஜன்யம் . ஆனாலும் 15 - வது மேளகர்த்தாவின் ஜன்யம் 
என்பது சிலர் கொள்கை . அனுபவத்தில் சதுச்ருதிதைவ 
தமே இதற்கு ஜீவஸ்வரமாக அமைந்திருப்பதால் இது 
17 - வது கர்த்தாவாகிய ஸூர்யகாந்தத்தில் தான் ஜன்யம் 
என்று தீர்மானிக்கவேண்டி யிருக்கிறது . இது ஓர் வக்ர 
ஷாடவராகம அந்தர காந்தார சுத்தமத்யம் , சதுச்ருதி 
தைவதங்களே ராகச்சாயாஸ்வரங்கள் , பஞ்சமம் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸமகம தநிஸ 
அவரோ :-ஸ்நிதம கரிஸ 

உதாரணம் - அய்யரவர்களின் ஸ்தம்ம மாயம்மா " 
என்ற கீர்த்தனம . 

90. ஸௌராஷ்ட்ரம் : -- இது 17 - வது மேளகர்த்தா 
ராகத்தில் ஜனயம் ஆனால் 15 - வது மேளத்தில் ஜன்யமென்று 
கிரந்தங்களில் காணப்பட்டாலும் 17 - வது மேளகர்த்தாவில் 


மதம என்ற பிடிகளில் தைவதம் சுத்த தைவத 
மாக சிலர் பிடிக்கிறார்கள் . 


அத்தியாயம் 2 


43 . 


- 


ஜன்யம் என்பது மிகவும் பொருந்தும் ஏனென்றால் சுத்த 
தைவதப்ரயோகம் காணப்படவில்லை இந்த ராகம் கம்பீரம் 
பொருந்திய மங்களகரமான பாஷாங்க ராகம் , இதைப்பாடுவ 
தற்கு அனுபவம் முக்யம் . தைவதம் ரிஷபம் இவைகளை 
தீர்கமாகப் பிடிப்பதாலும் 

பமதரநிஸ 

ஸநிஸதா பம 
கம ரீ போன்ற பிடிகளில் கமக ஒரிகையுடன் பிடிப்பதாலும் 
நிஷாதங்களை ஆரோகண அவரோகணங்களில் அறிந்து 
பிடிப்பதாலும் ராகத்தின் பூர்ணஸ்வரூபம் விளங்கும் . சுத்த 
ரிஷபத்தை ஊன்றிப்பிடிக்க வேண்டும் . சில இடங்களில் 
சுத்த தைவதம் வரும் . 

ஸ்நிஸ் - நிஸ்நிள - ரிள தாப போன்ற பிடிகளில் 
காகலி நிஷாதமும் - கமபதநிதபம - 

மபதநீ தபம 
போன்ற பிடிகளில் கைசிகி நிஷாதமும் பேசும் . 
தவிர மகம என்ற ப்ரயோகம் வரும்போது காந்தா 
ரம் ஒருச்ருதி கூடுதலாகப் பேசுவதை லக்ஷியஞா 
னத்தால் தான் அறியலாம் ஸரிகாமபதநீஸா - வரி 
தாப மகரீஸ என்று ஸம்பூர்ணமாய்ப் பிடிக்கும்போது 
தீர்க்கஸ்வரங்களை . ஏற்ற ஏற்ற ஜாருக்களுடன் 
கவனித்துப் பிடிப்பதால் ராகஸ்வரூபத்தை விளக்கி 
விடலாம் . கேள்வி அனுபவம் இவைகள் முக்யம் . 
ஆரோ : - ஸ்ரிகம பமதநிஸ 
அவரோ : - ஸநிதாப மகமரீஸ 
உதாரணம் : அய்யரவர்களின் 

கணபதி 
“ நிந்தாமரூபமு ” என்ற கீர்த்தனைகள் பிரஸித்தம் . 

91. ஹாடகாம்பரி : - இது 18 - வது மேளகர்த்தா ராகம் 
ஸர்வஸ்வரஸம்பூர்ணம் . மூன்றாவது சக்ரத்தில் சடைசி 
ராகம் . ஷட்ச்ருதி தைவத சுத்தரிஷப , அந்தரகாந்தார 
சுத்த மத்யம காகலி நிஷாதங்கள் ராகச்சாயாஸ்வரங்கள் 
இதில் லக்ஷணகீதம் உண்டு . 

கமபத நிதாப என்ற விடத்தில் சிலர் இரண்டாவது 
வை சுத்ததைவதமாக பிடிக்கிறார்கள் . 


-- 


* 


அனுபவராக லக்ஷணங்கள் 


- 


ஆரோ : 


11 


92. சுத்தமாளவி : - இது 18 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் வக்ரஸம்பூர்ண பாகம் . சுத்தரிஷப அந்தரகாந்தார 
ஷட்ச்ருதிதைவத , காகலி நிஷாதங்கள் ராகச்சாயாஸ்வரங் 
--கள் . இதில் லக்ஷண கீதம் உண்டு --ரக்திராகம் . 

ஆரோ ; -- ஸ்கரிக மபதாகிஸ் 

அவரோ : --- ஸதகிப மகரிஸ 
93 . கல்லோலம் : - இது 18 -வது மேளத்தில் ஜன்யம் . 
ஆரோகணத்தில் வக்ர ஔடுவம் ரிஷப காந்தாரங்கள் வர்ஜ் 
யம் . அவரோகணத்தில் ரிஷபம் வர்ஜ்யம் . 

ஸ்பம தநிஸ் 
அவரோ : - ஸநிதநி பமகஸ 

இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
94. ஜங்காரத்வநி ; -- இது 4 - வது சக்ரத்தில் முதல் 
ராகமாகிய 19 - வது மேளகர்த்தா சுத்த தைவத நிஷாதங் 
களை கவனமாய் பிடிக்க வேண்டும் . சதுச்ருதி ரிஷபம் 
ஸாதராண காந்தாரம் சுத்தமத்யம சுத்த தைவதம் சுத்த 
நிஷாதம ராகச்சாயா ஸ்வரங்கள் .. எப்போதும் பாடக் 
கூடியது . 

உதாரணம் : -- “ பணிபதி சாயிக் ” என்ற அய்ய 
ரவர்களின் கீர்த்தனம் . 

95. சித்தரஞ்ஜரி : - இது 19 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் நிஷாதாந்த ராகம் . இதில் உள்ள அய்யர் அவர் 
களின் நாததது மனிசம் என்ற கீர்தனையைப் பாடு 
கையில் அநேகர் தைவது 

நிஷாதங்களைக் கூடுதலாய் 
பிடித்துப் பாடுவதால் இது 22 -வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ராகமோ என்ற ஸந்தேஹம் உண்டாக ஹேது இருக் 


கிறது . 


அத்தியாயம் 2 


45 


ஆரோ : - ஸரிகரிகமப தா 

அவரோ : - நிதபமரிகரி ஸ 
96. பூர்ணலலித : - இது 19 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஒளடுவ ஸம்பூர்ண ராகம் . ஆரோகணத்தில் 
தைவத நிஷாதங்கள் வர்ஜ்யம் . அவரோஹண ம் லம் 


பூர்ணம் . 


ஆரோ : - ஸரிகமப ஸ . 

அவரோ :-ஸநிதபமகரி ஸ . 
ஸரிகரி மபல - ஸ்நிதப மகரில என்ற கொள்கையும் 
இருப்பதாகத் தெரிகிறது . 

உதாரணம் : - அய்யர வர்களின் " கலுகுநாபத ” என்ற 
கீர்த்தனம் . 

97. நடபைரவி : - இது 20 - வது மேளகர்த்தாராகம் 
ஸர்வ ஸ்வர ஸம்பூர்ணம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு. 
ரிஷப காந்தார சுத்த தைவத நிஷாதங்கள் ராகச் சாயாஸ் 
வரங்கள் . 

உதாரணம் : -- தியாகய்யர் கீர்த்தனை சேதுல்லார " 
இதை விளக்கும் . ப்ராசீன வித்வான்கள் இதை இப்படி 


பாடினர் . 


20 - வது 


98. பைரவி 

மேளகர்த்தாவில் 
ஜன்யம் பாஷாங்கம் . ஸம்பூர்ண ரக்தி ராகம் . பூர்வா 
சார்யர்களால் ப்ராசீன கர்த்தா ராகங்கள் என்று வகுக்கப் 
பட்டிருக்கிற 18 பிரஸித்த ராகங்களில் இதுவும் ஒன்று . 
ஆகையால் நாம் இதை ஒரு கட்டுபாட்டில் உள்ளடக்கி 
லக்ஷணம் எழுதமுடியாது . அவரோகணத்தில் சுத்ததைவ 
தமும் ஆரோகணத்தில் சதுச்ருதி தைவதமும் பேசுவதால் 
இதை 20 -வது மேளகர்த்தா வில் ஜன்யமான பாஷாங்க 
சாகம் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் . ஆனால் 


46 


அனுபவராக லக்ஷணங்கள் 


உடுத 


ராகத்தை நன்கு கவனித் தோமானால் , இதில் அநேகமாய் 
12 ஸ்வரங்களும் பேசி வருகிறதென்றே சொல்லவேன்டும் . 
இந்த ராகத்தின் பூர்ண ஸ்வரூபம் தெரிந்துகொள்ள வீணை, 
கோட்டு வாத்தியம் முதலான தந்தி வாத்யங்களில் இந்த 
ராகம் வாசிக்கப்படும்போது நன்றாக கவனிக்க வேண்டும் . 
அப்போது ஒவ்வொரு ஸ்வரமும் அதன தன் கீழ்ஸ்வரத்தி 
லிருந்து கமக ஓரிகைகளுடன் வாசிக்கப்படுவதை நாம் 
காணலாம் . பஞ்சமம் பிடிக்கப்படும்போது கூட 

அதன் 
கீழ்ஸ்வர மாகிய ப்ரதிமத்யமத்திலிருந்து பிடித்த முக்கப் 
படுவதை நன்கு காணலாம் . தவிர இதன் ரிஷபம் சதுச்ருதி 
ரிஷபத்திற்கு கொஞ்சம் குறைவாகப் பேசுவதையும் ஸாதா 
ரண காந்தாரம் கொஞ்சம் கூடுதலாய் பேசுவதையும் - 
நிகித தாநி தத மா நித பமா தபமகரீ காம பத ப தா நி 
போன்ற இடங்களில் தைவதம் ஸமயோசிதம் போல் கூ 
லாகவும் குறைவாகவும் பேசுவதை அனுபவத்தினால் தான் 
கண்டு கொள்ள வேண்டும் . 

தவிர ககரி ரிஸரிஸ நிநிதநி ஸரிமமப பததநிநி பபப 
ததத நிநி லஸரி பதநிஸ ரிகமப தபமதபா பொன்ற ஜன்டை 
வரிசை ஸஞ்சாரங்கள் இதற்கு மிகவும் ரஞ்ஜகம் . 

மாமகாரி , ஸரீகம , நீத தாதமா , நிதமா , மதரீ ததம 
ஸநிதமா கரிஸா போன்ற பஞ்சம வர்ஜ்யமான 
பிடிகளும் இதற்கு ரஞ்ஜகமானவை . 

ராகத்தின் பூர்ணஸ்வரூபத்தையும் சீக்கிர 
த்தில் நன்கு தெரிந்து கொள்ள " விரிபோணி " என்ற வர்ண 
த்தையும் , கொலுவை யுன்னாடே ” என்ற அய்யரவர் 
களின் கீர்த்தனையையும் " பாலகோபால " என்ற தீக்ஷிதர் 
அவர்களின் கீர்த்தனையும் அப்பியாசம் செய்தால் அதிசீக்ரம் 
தெரிந்து கொள்ளலாம் . இந்த ராகத்திற்கே அனுபவம் தான் 
ப்ரதானம் . 


அத்தியாயம் 2 


47 


கம கம 


பமக 


99. ஆனந்தபைரவி : - இதுவும் 20 -வது மேளகர்த் 
தாவில் ஜன்யம் . இது மிகவும் பக்தியை தருகின்ற ராகம் . 

ரோகணத்தில் ரிஷப தைவதம் வக்ரம் . அவரோகண 
த்தில் வக்ர ஸம்பூர்ணம் . உற்று நோக்குங்கால் ப்ராசீனராக 
மான இதிலும் பைரவி ராகதிற்குள்ள அனுஸ்வரங்கள் பேசு 
வதை அறியலாம் . 

உதாரணமாக -- ஸ்க ரிக என்கிற பிடி 
யில் காண்பது 

என்று பேசுகின்றது அறியலாம் . 
பஸ்நில் நிதபா என்ற பிடியில் முதல் நிஷாதம் கைசிகி 
நிஷாதத்தைவிட் சற்றுக் கூடுதலாக பேசுவதைக் காண 
லாம் . 

ரிஸா நிதபா மகரி கம பத பமகரிஸா என்ற ஸஞ் 
சாரத்தில் முதல் தைவதம் சதுச்ருதியாகவும் இரண்டாவது 
தைவதம் சுத்தமாகவும் பேசும் . 

மா மகாரி கம பா 
என்ற பிடியில் முதலில் பேசும் காந்தாரம் மத்யமங்களுக் 
கிடையே வருவதால் கூடுதலாயும் அடுத்த இரண்டும் குறைக் 
தும் பேசுவதை அறியலாம் . ஆகையால் இந்த ராகத்தை 
யும் அனுபவ பூர்வமாய் அறிந்து கொள்ளுதல் சிலாக்யம் . 
இதில் எண்ணிறந்த உருப்படிகள் இருக்கின்றன . 

ஆரோ : - ஸகரிகம பதபஸ்ா 
அவரோ : -- ஸநிதப மகரிஸ 

ஆரோ ஹணத்தில் ஸ்கரிகமப நிந்நிஸா என்ற ப்ரயோ 
கமும் உண்டு . 
100. ரீதிகௌளை : -- இது 

மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஓர் வக்ர ஸம்பூர்ண ரக்தி ராகம் சுத்த தைவத 
ப்ரயோகம் இதில் வருவதால் இதை 20 - வது மேளத்தில் 
ஜன்யம் என்று சொல்வதே முறையாகும் , சதுஸ்ருதி தைவ 
தம் கலப்பதனால் 22 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் என்று 
சிலர் அபிப்ராயப் படுவதுண்டு . ஆகவே இது ஓர் பாஷாங்க 
ராகம் ஆகும் பைரவியில் பேசும் அனுஸ்வரங்கள் இதில் 
சிற்சில இடங்களில் வரும் . 


20 - வது 


48 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஆரோ : -- ஸகரிகம நிதம பரிஸ் 

அவரோ : -- ஸ்நிதம பதமாகரிஸ் 
அவரோகணத்தில் பதமா என்ற இடத்தில் சுத்த 
தைவதம் பேசும் . மற்ற தைவதங்கள் சதுசுருதி 
தைவதந்தான் . ஆகையால் இந்த ராகத்தை அனுப 
வத்தில் தான் அறியவேண்டும் . 

உதாரணம் : - அய்யர் அவர்களின் " படலிக தீர 
1 சேரராவதேமிரா என்ற கீர்த்தனங்கள்.. 


101. ஸாரமதி : -- இது 20வது மேளத்தில் ஜன்யமான 
ஸம்பூர்ண ஷாடவ ராகம் . ஆரோகணத்தில் ஸம்பூர்ணம் . 
அவரோகணத்தில் பஞ்சம ரிஷபங்கள் வர்ஜ்யம் . இதில் 
சுத்த தைவதப்ரயோகங்கள் தான் காணப்படுவதாலும் சதுச் 
ருதி தைவதப்ரயோகம் மருந்துக்குக் கூடக்கிடையாதாகை 
யாலும் இதை 20 - வது மேளகர்த்தாவின் ஜன்யம் என்பதே 
அனுபவ ரீதியாகவும் பொருந்தும் . 

ஆரோ : -- ஸரிகம பதநிஸ் 
அவரோ : -- ஸநித மகஸ 

உதாரணம் : - அய்யரவர்களின் " மோக்ஷமுகலதா 
என்ற கீர்த்தனை . 

102. சுத்ததேசி இது ஓர் ஷாடவ ஸம்பூர்ண ராகம் 
20 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத்தில் காங் 
தாரம் வர்ஜ்யம் - சுத்த தைவத கைசிகி நிஷாதங்களும் , 
சதுசுருதி ரிஷபமும் ராகச்சாயாஸ்வரங்கள் . மத்தியமத்தை 
நியாஸஸ்வரமாகச் சொல்லலாம் . எப்போதும் பாடக்கூடிய 
ரக்திராகம் , இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 

ரோ : -- ஸ்ரிமாபதநிஸா 
அவரோ : -ஸநிதப மகரிஸ் 


அத்தியாயம் 2 


49 


உதாரணம் : - அய்யரவர்களின் “ ரகுநந் 
என்ற கீர்த்தனம் . 

103. ஹிந்தோளம் : -20 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் 
ஒளடுவவக்ரராகம் இதைச் சிலர் 22 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ராகம் என்று வாதிக்கிறார்கள் . ஆனால் கிரந்த 
ரீதியாகவும் அனுபவரீதியாகவும் அதற் கொருவிதமான ஆதா 
ரத்தையும் காணோம் . தவிரவும் சுத்த தைவதப்ரயோகம் 
தான் ரஞ்ஜகமாயிருக்கிறது . பாடாந்தரபேதங்களால் ஒருக் 
கால 

தைவதம் கூடுதலாய்ப் பிடிக்கப்பட்டு வருவதை 
யொட்டி 22 - வதில் ஜன்ய மென்று அபிப்ராயப்பட்டு வரலாம் . 
உத்தர தேசத்தில் பாடப்பட்டு வரும் “ மால்கோஸ் ” என்ற 
ராகம் இதன் சாயையாகவே யிருப்பதை லக்ஷ்யத்தாலறிய 
லாம் . 

ஆரோ : - ஸபாகம தநிஸ 
அவரோ : - ஸநித மகரிஸ 
ஸங்கீத 

தஸம்ப்ரதாயப்ப தர்சினியில் ஷகமநிதநில 
ஸ்நித மகஸ என்ற அபிப்ராயம் காணப்படுகிறது . 
ஸாமஜவரகமனா 

" மனஸுலோனி என்ற 
அய்யரவர்களின் கீர்த்தனமும் தீக்ஷிதரவர்களின் நீர 
ஜாஜி என்கிற கீர்த்தனமும் இருக்கின்றன . 

104. ஹிந்தோளவஸந்தம் : -இது 20 - வது மேளகர்த் 
தாவில் ஜன்யம் , வக்ர ஷாடவம் , . இதற்கு லக்ஷணகீதம் . 
உண்டு. 

ஆரோ : -ஸ்கமா பதநிதஸா 
அவரோ : ஸ்நிதபமகத மகஸ 
இதில் சுத்த தைவதப்ரயோகம் தான் ரஞ்ஜகம் . 

உதாரணம் : - " ராரா ஸீதா ” என்ற அய்யரவர்க 
ளின் கீர்த்தனம் . 


இதில் “ 


த. ர . - 4 


150 


அனுபவராக லக்ஷணங்கள் 


E 


105. மார்க்க ஹிந்தோளம் : - இது ஓர் ஸம்பூர்ண ஷாட 
வராகம் 20 - வது மேளகர்த்தாவில் ன்யம் . இதற்கு 
லக்ஷண கீதம் உண்டு . அபரோகணத்தில் ரிஷபம் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிகம பதநிஸ . 

அவரோ : -- ஸநிதப மகஸ . 

இது பாடுவதற்கு மிகவும் ரக்தியான ராகம் " சலமே 
லரா ” என்ற அய்யாவர்களின் கீர்த்தனம இதற்கு உதா 
ரணம் . 

106. ஜயந்தஸ்ரீ : - இது 20 - வது மேளத்தில் ஜன்ய 
மான ரஞ்சக ராக ம.ஔடுவ ஷாடவம் . 

ராகம்.ஒளடுவ ஷாடவம் . ஆரோகணத்தில் 
ரிஷப பஞ்சமங்கள் வர்ஜ்பம் . அவரோகணத்தில் வக்ர பஞ்ச 
மம் ; ரிஷபம் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸகம தநிஸ 

அவரோ : ஸ.நிதம பமகஸ் 

ஸகம் கஸ் - கம தநி தம பமகஸ மதஸா நிதநிஸ 
நீதம பாமகஸ - ஸகஸாநிதம் தநிஸா நிதமா 

போன்ற ஸஞ்சாரங்கள் மிகுந்த ரஞ்சகம் . " மரு 
கேலரா ” என்ற அய்யரவர்களின் கீர்த்தனம் தகுந்த உதா 
ரணம் . 


-- 


கம்பாம் 


களா . 


| 


107. ஜிங்கலா : - இது ஓர் வக்ரஸம்பூர்ண ராகம் . 
20 - வ 

-வது மேளத்தில் ஜன்யம் . இதற்கு லக்ஷண கீதம் 
உண்டு . 

ஆரோ : - ஸரிகம பதநி தபஸ 
அவரோ : -ஸ்நிதப மகரிஸ 
வக்ர தாட்டுப்ர யோகங்கள் ரஞ்ஜகம் . 

உதாரணம் : - “ அநாதுடறு காறு ” என்ற அய்யரவ 
ர்களின் கீர்த்தனம் . 


அத்தியாயம் 2 


51 


108. வஸந்தவராளி : - இது ஒர் நிஷா தாந்த ராகம் ,. 
20 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : - ஸரிமப தநீ 

அவரோ .-- நிதாப கரிஸ 

“ பாஹி ராமதூத என்ற , அய்யரவர்களின் கீர்த் 
தனம் இதற்கு உதாரணம் 

109. அம்ருதவாஹிநீ : --- இது ஓர் ஷாடவ ஜன்யராகப் 
20 - வது மேளத்தில் உண்டானது . ஆரோகணத்தில் காக் 
தாரமும் , அவரோகணத்தில் பஞ்சமும் வர்ஜ்யம் . 
ராகம் . இதில் லக்ஷண கீதமும் உண்டு . 

ஆரோ : -ஸரிமா பதநிஸ 

அவரோ : - ஸநித மகரிஸ 
மத்தியமத்தை நியாஸ ஸ்வரமாகவைத்து வின்யா 
ஸ்ம் செய்தல் ரஞ்சகம் (உதாரணம் ) ஸரிமா- பதமா 
- பதநிதமா -- பதநிஸ நிதமா - தநிஸரி ஸநிதமா 
கரிஸாநிதமா - ரிமா மகரிமா -- ரிமகரிஸரிமா . அய்ய 
ரவர்களின் 

ரராமபாதமா என்ற கீர்த்தனை 
தகுந்த உதாரணம் . 
110 . கோகிலவராளி : -20 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான வக்ரஸம்பூர்ண ரக்திராகம் , 

ஆரோ : - ஸரிகரி மபத நிதஸ் 

அவரோ : -ஸ தநித பமரிகரிஸ 
ஸரிக 

கரிஸ. ரிகரிமாம் . ரிகரிஸ ரிமபத பமரிகரிஸ் 
ரிமபத நிதபம் --- தநி தஸ நிதஸா - ஸரிகரிஸ தநி -- ப 
த நித ஸதகித பமரிகரிஸ - போன்ற வக்ரமான பிடி 
கள் ரஞ்சகத்தைத்தருகின்றன . தியாகய்யரின் 
ஸமுகான சில்வ என்ற கீர்த்தனம் உதாரணம் .. 


- 


52 


அனுபவராக லக்ஷணங்கள் 


111. உதயரவி சந்த்ரிகா : - இது 20 - வது மேளகர்த்தா 
லில் ஜன்யம் ஔடவராகம் -- ரிஷப - தைவதங்கள் வர்ஜ்யம் 
காந்தார நிஷாதங்கள் 
நிஷாதங்கள் ராகச்சாயாஸ்வரங்கள் . 

தைவத 
வாஜ்யமான இந்த ராகம் 20 - வது மேளத்தை ப்ரஸ்தார 
செய்கையில் அடிபட்டுப் போவதால் 22 - ல் . ஜன்ய மென் 
பது பொருந்தாது . கிரந்தங்களில் 20 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் என்றுதான் லக்ஷண கீதம் ஏற்பட்டிருக்கிறது . 

ஆரோ :--ஸ்கம பநிஸ் 

அவரோ : -ஸ்பெ மஸ 
நிபநிநிபா - பமகமகா- மகஸநி ஸகமப நிபஸ்நிய மாப 
நிபநி , மபரி , ஸகமபரி ஸகம கஸநி ஸகஸாநிபம் - 
பாம பமகஸ போன்ற ஸஞ்சாரங்கள் ரஞ்ஜகம் . 

உதாரணம் : - அய்யரவர்களின் “ எந்த தேர்ச்சின 
எந்த ஜூசின என்ற கீர்த்தனம் . 

112. ஹிந்துஸ்தான் கானடா : - இது 20 - வது மேளத் 
தில் ஜனித்த தேசியரக்திராகம் , பாஷாங்கம் . 

ஆரோ : - ஸ்ரிகா மபநீதாநில 
அவரோ : -ஸதா பேகாரீஸ 
இதில் வரும் ஜாருக்களை கவனித்து பிடிக்க வேண் 
டும் . ஆரோகணத்தில் காந்தாரத்தை மத்யமத்தி 
விருந்து இழுத்தும் தைவதத்தை நிஷாதத்திலிருந்து 
இழுத்தும் இறக்க ஜாருவாகப் பிடித்தால் தான் ராகச் 
சாயை நன்கு விளங்கும் . தவிரவும் காந்தார தைவ 
தங்கள் ராகச்சாயா ஸ்வரங்கள் . அவரோகணத்தில் 
தைவதத்தை மேல் ஷட்ஜத்திலிருந்தும் 
ரத்தை பஞ்சமத்திலிருந்தும் இழுத்து பிடிக்க 
* வேண்டும் . இந்த ராகத்தைப் பாடுகையில் கர்நா 
டக கானடாவை கலக்காமல் பாடுவது தான் பூர்ண 


காந்தா 


அத்தியாயம் 2 


53 


மா 


ரக்தியைக் கொடுக்கும் . காலஞ்சென்ற தஞ்சை 
கிருஷ்ண பாகவதரவர்களின் காலம் முதல் காலக்ஷே 
பங்களில் இந்தராகம் அதிகமாகப் பாடப்பட்டு வரு 
கின்றது. 

ஸரிகாமபா -- பேகா -- கமபபேகா நிஸரிஸ 
தாபேகா- கமபரிதாபே - மபகாம பாபேகாரீஸாதா 
நீப தா நீ ஸா போன்ற பிடிகள் மிகவும் ரஞ்சகம் . 
அநேக தில்லானாக்களும் கதை உருப்படிகளும் இந்த 

ராகத்தில் உண்டு . 
113. ஆபேரி : - இது ஓர் ஔடுவ ஸம்பூர்ண ராகம் . 
கிரந்தங்களில் 20 -வது மேளத்தில் ஜன்யம் என்று தான் 
காணப் படுகிறது . ஆனால் அனுபவத்தில் இந்த ராகத்தில் 
சுத்த தைவதத்திற்குப் பதிலாய் சதுசுருதி தைவதமே 
பிடித்துப் பாடுகிறார்கள் . ஆகையால் இது 22 -வது மேள 
பாகிய கரஹர ப்ரியாவில் ஜன்யம் என்று அபிப்ராயப் 
படுவோரும் உண்டு . கிரந்தங்களில் காணப்படும் லக்ஷண 
கீதங்களில் 20 -வது மேளத்தில் ஜன்ய மென்று தான் எழுதப் 
பட்டிருப்பதால் நாளடைவில் சுத்ததைவதப்ரயோகம் கூடுத 
லாய்ப் பிடிக்கப் பட்டு சதுசுருதியாக மாறி யிருக்கலாம் ,, 
என்று ஊகிக்க வேண்டியிருக்கிறது . இதற்கு ஆரோகண 
த்தில் ரிஷப தைவதங்கள் வர்ஜ்யம் . அவரோஹணம் ஸம் 
பூர்ணம் . 

ஆரோ : - ஸகம பநிஸா 
அவரோ : - ஸநிதப மகரிஸ் 

உதாரணம் : - அய்யரவர்களின் " நகு மோமு " என்ற 
கீர்த்தனம் . 20- வது மேளத்தை அனுசரித்து பாடினால் 
தான் ரஞ்சகம் அதிகரிக்கும் . 

114. தேவக்ரிய : - இந்த ராகத்தைப் பற்றி பற்பல 
அபிப்ராய பேதங் களிருப்பதோடு கிரந்தங்களில் காணப் 


54 


அனுபவராக லக்ஷணங்கள் 


பாடும் லக்ஷணத் திற்கும் அனுபவத்தில் காணப்படும் லக்ஷண 
த்திற்கும் மிகுந்த வித்யாசம் இருப்பதால் இதைப் பற்றி முடி 
வான . தீர்மானம் சொல்ல 

முடியாது . ஸங்கீத ஸம்ப்ர 
தாயப்ரதர்சினியில் இந்த ராகத்தை 28 - வது மேளகர்த் 
தாவில் ஜன்ய மான ஒளடுவ ராகம் என்றும் காந்தார நிஷா 
தங்கள் வர்ஜ்யம் என்றும் எழுதப் பட்டிருக்கிரது . அதன் 
படி பார்த்தால் ஸரிமப தஸ - ஸதப மரிஸ என்ற ஆரோ 
கண அவரோகண க்ரமமுள்ள சுத்த ஸாவேரிக்கும் தேவக் 
ரியாவுக்கும் வித்யாசமே இல்லாமல் போய் விடுகிறது . ஆகை 
யால் அந்த அபிப்ராயத்தை ஆமோதிக்க இடமில்லை . அய்ய 
சவர்களின் " நாடி மாட என்ற கீர்த்தனை தேவக்ரியாவில் 
செய்யப்பட்டதாகப் புஸ் தங்களில் காணப் பட்டாலும் அனுப 
த்தில் கரஹரப்ரியாவின் சாயையிலேயே அது பாடப் 
பட்டு வருகிறது . தவிரவும் கிரந்தங்களில் காணப் படுகிற 
படி நிஷாதாந்த ராகமாகவும் பாடப்படவில்லை . ஆகையால் 
இதற்குத் தகுந்த உதாரணம் சொல்ல 

முடியாத நிலமை 
ஏற்பட்டிருக்கிறது . கிரந்தங்களில் காணப் படும் லக்ஷண 
கீதத்தில் 20 - வது 

நடபைரவியில் 
உண்டான ராகம் என்றும் 

ஆரோ : -- ஸரிகம நிதர் 
அவரோ : - பதமக ரிஸநீ 
என்றும் காணப்படுவதால் அதே அபிப்ராயத்தை 

இவ்விடம் குறிப்பிட்டிருக்கிறோம் . 
115. மாஞ்ஜி: - இது ஓர் வக்ரஸம்பூர்ணராகம் . 20 - வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் , பைரவி ராகத்தில் பேசும் 
அனுஸ்வரங்கள் அவ்வளவும் இதில் பேசும் ஆரோகண அவ 
ரோகணங்களில் ஸமயோசிதம்போல் சதுச்ருதி தைவதம் 
சுத்த தைவதம் இரண்டும் பேசும் . ஆகையால் இதன் ஸ்வ 


மேளகர்த்தா 


அத்தியாயம் 2 


55 


ரூபத்தை கேழ்வியாலும் அனுபவத்தாலும் தான் அறிய 
வேண்டும் . 

ஆரோ : -ஸரிகம பதநில 
அவரோ : -ஸநிதப காரிகஸ 

உதாரணம் : -- சாமா சாஸ்திரிகளின் ப்ரோவ 
வம்மா என்ற கீர்த்தனையும் கோபாலகிருஷ்ண பாரதியின் 
வருகலாமோ என்கிற நந்தனார் சரித்திர கீர்த்தனையும் 
சொல்லலாம் . 

116. கோபிகாவஸந்தம் : - இதுவும் நடபைரவியில் ஜன் 
யம் ஆரோகணத்தில் ரிஷப காந்தாரம் வர்ஜ்யம் . தைவத 
நிஷாதங்கள் வக்ரம் , அவரோகணத்தில் ரிஷபம் வர்ஜ்யம் 
இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . பாஷாங்க ராகம் . 

ஆரோ : - ஸம பரித நிதஸ 

அவரோ : -- ஸநிதப மகஸ 

உதாரணம் : - தீக்ஷிதரவர்களின் " பாலகிருஷ்ணம் 
என்ற கீர்த்தனை . 

117. நாககாந்தாரி : -- இது 20 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . நிஷா தாந்த ராகம் இதற்கு லக்ஷண கீதம் இருக் 

உபாங்க ராகம் . வங்கீத ஸம்ப்ரதாய ப்ரதர்சனி 
யில் இது ஸம்பூர்ண ராகமாகக் காணப்படுகிறது . “ மன்னாரு 

” என்ற கீர்த்தனமும் காணப்படுகிறது . 
ஆரோ : -- ஸரிகம பதநீ 

அவரோ : -- நிதபம கரிஸநீ 

மத்யம சுருதியில் பாடினால் மிகவும் ரஞ்ஜகமாயும் 
மகுடி ராகத்தை ஒத்து இருப்பதையும் காணலாம் . 

118 . நாராயணதேசாதி : -- இது ஓர் வக்ர ஸம்பூர்ண 
ராகம் . 20 - வது மேளத்தில் ஜன்யம் . மிகுந்த சக்திராகம் . 


கிறது . 


ரங்கதேவா 


56 


அனுபவராக லக்ஷணங்கள் 


- 


ஆரோ : -ஸரிஸக மபத நிஸ் . 

அவரோ : - ஸநிதப மகரிஸ் . 
வக்ர ஸ்ஞ்சாரங்கள் மிகுந்த ரக்தியைக் கொடுக்கும் .. 
உதாரணமாக : -- 
ஸரிஸ காம 

பமபா - பதப மகரி மகரிஸ்ா --ஸ்கம 
பாம பமகஸ - பதப நீதஸ நிதபா --பாம காம பாதபா 
-- ஸகம மாரி பாதா- தபம கரிஸ ஸகமபா - - தபரி 
-ஸரிஸ காரிஸ--ஸரிஸகா மகரிஸா ஸநித பாம 
காரிஸ போன்ற ஸஞ்சாரங்கள் ரஞ்ஜகம் . இதற்கு 

லக்ஷண கீதம் உண்டு . 
119. சாபகண்டாரவம் : - இதுவும் 20 -வது மேளகர்த் 
தாவில் ஜன்யம் . நிஷாதாந்தம் ஆரோகணத்தில் ரிஷப 
தைவதங்களும் அவரோகணத்தில் பஞ்சமும் வர்ஜ்யம் . 
மத்யம சுருதியால் பாடவேண்டியது . மிகுந்த , ரக்திராகம் 
இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -- ஸகம பரீ 

அவரோ : - தமகரி ஸரிஸ 
120. பூர்ணஷட்ஜம் : -- இது 20 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஆரோகணத்தில் ரிஷப காந்தார நிஷா தங்கள் 
வர்ஜ்யம் . வக்ரம் - அவரோகணத்தில் பஞ்சமம் வர்ஜ்யம் . 

--- ஸபமப தபஸ 
அவரோ : -ஸநித மகரிஸ 
இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 
121. கநகவஸந்தம் : -- இதுவும் 20 - வது மேளத்தில் 
ஜன்யமான ராகம் . ஆரோகணத்தில் ரிஷபம் வர்ஜ்யம்- 
வக்ரம் அவரோகணத்தில் ஸம்பூர்ணம் . ரக்தி ராகம் . 
இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 


ஆரோ : 


அத்தியாயம் 2 


57 


-க்கமக 


கமா 


ஆரோ : - ஸ்கம பநிதஸ 

அவரோ : -- ஸநிதப மகரிஸ . 
நிநிதப நிதஸ . 

கரிஸ - பரித ஸாஸ- ககமக 
- பமபரி தபநிதஸா - ஸரிஸ கக மகரிஸ் ஸாநித 
பமபா - மபத ஸநித- தஸநித பமகரி -பநிதப மக 

ரிஸ போன்ற ஸஞ்சாரம் ரஞ்ஜகம் . 
122. சுத்தஸாளவி : - இது 20 - வது மேளத்தில் உண் 
டான ரக்தியான ஔடுவ ராகம் . ஆரோகணத்தில் ரிஷப 
தைவதங்களும் , அவரோகணத்தில் தைவத காந்தாரங்களும் 
வர்ஜ்யம் . ஸஞ்சார க்ரமங்களினாலேயே ராகஸ்வரூபம் 
நன்கு விளங்கும் . 

ஆரோ : ஸகம பரிஸ 

அவரோ : -- ஸநிப மரிஸ 

சதுச்ருதி ரிஷபமும் ஸாதாரண காந்தாரமும் ராகச் 
சாயா ஸ்வரங்கள் . 

ஸகமப மரிஸ - கமபநி பமரிஸ - பநிஸ்நி பமரிஸ் 

பமரிஸ ஸகமப- மப பமரிஸ - ஸநிபம பரிப மரிஸ 
போன்ற பிடிகள் பாக ரஞ்ஜகம் . 

123. சுத்தரங்கிணி : - இதுவும் 20 - வது நடபைரவியில் 
ஜன்யமான ஒளடுவ ஷாடவம் . ரக்திராகம் ஆரோகணத் 
தில் ரிஷப தைவதங்களும் அவரோகணத்தில் பஞ்சமும் 
வர்ஜ்யம் . கிரமமான ஸஞ்சாரங்களினாலேயே ராகஸ்வ 
ரூபம் நன்கு விளங்கும் . 

ஆரோ :--ஸகம பரிஸ 

அவரோ : -- ஸகித மகரிஸ 
ஸகம கரிஸ 

- கமப மகரிஸ- கமபரி தமகரி ஸ - ஸக 
ம பரமகரிஸ 

தமா பரித மாகரிஸ 
பதிஸாநி தமகரி ஸ --- ஸகரிஸா தெமாபா -- ஸகம் 


ஸாதி 


58 


அனுபவராக லக்ஷணங்கள் 


கரிஸ் நிதமா பா -- பாநிதம கரிஸ போன்ற ஸ்ஞ்சாரம் 
ராகரஞ்ஜகம் . 
124. கீரவாணி : -- இது 

இது 21 -வது மேளகர்த்தாராகம் 
ஸர்வ ஸ்வர ஸம்பூர்ணம் . சதுச்ருதி ரிஷப ஸாதாரண காக் 
தார சுத்த தைவத காகலி நிஷாதங்கள் ராகச்சாயா 
ஸ்வரங்கள் ரக்திராகம் . 
உதாரணம் :-அய்யரவர்களின் 

<< கலிகி யுண்டே 
காதா 

என்ற கீர்த்தனம் . 
125. கிரணாவளி : - இது 21 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஸம்பூர்ண ஷாடவ ராகம் அவரோகணத்தில் 
நிஷாதம் வர்ஜ்யம் -- ரக்தி ராகம் . 

ஆரோ : -- ஸரிகம பதநிஸ 
அவரோ : --- தாப மகரிஸ 
ஸ்தாப மகரி கமா - பதநில ரிஸகரி ஸதா பமகரிஸ 
பஸாஸ ரீரீ 

ஸரிகாரிஸ மகரில தாப தநிஸ தாப 
மகபம தபரித ஸாதப மகாரிஸ போன்ற பிடிகள் 
ரஞ்ஜகம் . 

உதாரணம் : - அய்யாவர்களின் “ ஏடியோசன 
பராகு நீ கேலரா என்ற கீர்த்தனைகள் . 

126. கல்யாணவஸந்தம் : - 21 -வது மேளத்தில் ஐன்ய 
மான ஔடுவ ஸம்பூர்னம் ஆரோகணத்தில் ரிஷப பஞ்சமங் 
கள் வர்ஜ்யம் , அவரோகணம் வக்ரம் . 

ஆரோ :-ஸகம தநிஸ 
அவரோ : - ஸநிதம பமகரிஸ 

உதாரணம் - நாத லோலு ” என்ற அய்யரவர் 
களின் கீர்த்தன 

127. ஜயஸ்ரீ : - இது 21 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ஓர் ஸ்ம்பூர்ண வக்ர ராகம் . 


ன . 


அத்தியாயம் 2 


59 


உண 


பெரு 


ஆரோ : - ஸரிகம பதரிதஸ் 
அவரோ : -ஸ்நிதப மகரிஸ 
இது ராகாங்கம் . இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 
128. நாகதீபகம் : -21 - வது மேளகாத்தாவில் 
டான ஔ வெ ராகம் . ஆரோகணத்தில் தைவத நிஷாதங் 
களும்- அவரோகண்டத்தில் பஞ்சம ரிஷபங்களும் வர்ஜ்யம் . 
ர்க்தி ராகம் . 

ஆரோ : ஸரிகம பஸ 
அவரோ : -ஸகித மகஸ 
ரிகமா மமாபத 

மகஸா - பஸாநி தமகஸ் - ஸ்நிதப 
ஸாஸ்ரி ரீகல ஸநிதப நிதமபா மகஸா 

போன்ற 
ஸஞ்சாரம் ரஞ்ஜகம் . 
129. கரஹரப்ரியா : -- இது 22 - வது மேளகர்த்தா ராகம் 
அதாவது நாலாவது சக்ரத்தில் நான்காவதானராகம் , மிகவும் 
முக்கியமான கர்த்தாராகம் இதில் வரும் ஸ்வரங்கள் அவ்வள 
வும் ஸாமவேதத்தில் வரும் ஸ்வரங்கள் என்று அனுபவ 
லக்ஷ்யத்தால் அறியலாம் . இந்த ஸாமவேத ஸ்வரங்களைத் 
தான் சுத்த ஸ்வரங்கள் என்று பாதர்சாரங்க தேவர் முத 
லான பூர்வாசார்யர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் . இன். 
றைக்கும் உத்தரதேசத்தில் இந்தக்கரஹரப்ரியாராகத்தைத் 
தான் ப்ரதமசிக்ஷாப்ரகாணங்களுக்கு ஏற்படுத்தி சொல் 
லிவைக்கிரார்கள் . கர்ணபரம்பரையாக ன்றைக்கும் 
கானம் பண்ணப்படும் ஸாமவேதத்தை ஒரு வீணை அல்லது 
வேறு தந்திவாத்யங்களில் பிடித்து வாசித்துப்பார்த்தோ 
மானால் தாரல் தாயி ஷட்ஜந்தை நடுல்வாமாகவைத்துக் 
கொண்டு மேலே மத்தியமம் வரையிலும் கீழே மத்திய 
ஸ்தாயி பஞ்சமம் வரையில் கீழே இறங்கியும் ஆக இந்த 
ஸப்தஸ்வரங்களில் காமகானம் வருவதை யறியலாம் . 


ை 


80 


அனுபவராக லக்ஷணங்கள் 


கா 


ஸா ; ;; 
ஸா ; ;; 

நீ ஸா 


ரீ ஸா 


1 


ஸ்ா 


பா 


நீ ஸ்ரிகாரீளா 
காரீ ( ம் ) காரீ ஸா நீ ஸா நீ ஸா 
நிஸரி காரி ஸா நீ 

தா 
நீ தா ஸா த ஸரிகாரீ ஸா 
என்ற ஸஞ்சாரம் ஸாமவேதம் போல் தவனிப்பதை த 

நாம் காணலாம் . இதில் அளவில்லாத கீர்த்தனைகள் 
உண்டு . 

130. திலீபகம் : - இது ஓர் வக்ர ஸம்பூர்ணராகம் 22 -வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் . அய்யர் அவர்களின் " ராமா 
நீயெட ” என்ற கீர்த்தனையில் இந்த ராகத்தின் நிஜஸ்வரூபம் 
நன்கு விளங்கும் . இதை அநேகர் கரஹரப்ரியா என்றே 
எண்ணி ஸர்வஸ்வரஸம்பூரணமாய் பாடிக்கொண்டு வந்தபோ 
திலும் அவர்களை யறியாமலேயே பதே பதநிஸ என்ற 
முக்கியமான பிடி அடிக்கடி ஷை கிருதியில் பிரயோகிக்கப்பட் 
டிருப்பதைப் பாடும்போது அவர்கள் கெடுத்தாலும் ஸவரூபம் 
கெடாத நிலமையில் ராகம் விளங்கிக்கொண்டிருக்கிறது . 
ஆனால் பாடுகிறவர்களும் இதை அறிந்து பாடினால் இன்னம் 
விசேஷமான ரஞ்சகத்தைக் கொடுக்கும் . 

--ஸரிகமப 
அவரோ : -- ஸ நி 

தபமகரி ஸ 
131. தேவாம்ருத வர்ஷணி : - இதுவும் ஓர் வக்ரஸம் 
பூர்ண ராகம் , 22 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் மிகவும் 
கம்பீரம் பொருந்திய ரக்தி ராகம் . 
ஆரோ -- ஸகரிகம நி 

த 
அவரோ :-- தபமகரிஸ 
மத்யமும் நிஷாதமும் ஜீவஸ்வரங்கள் . கிரமமான 
ஸஞ்சாரங்களி னாலேயே ராகஸ்வரூபம் 


ஆரோ : 


ளா 


நி ஸ 


நன்கு 


விளங்கும் . 


அத்தியாயம் 2 


61 . 


1 , 


* 


- 


நிதநிஸா - நிநீதபமர - மநிதாநிஸா 
* கரிகமகரிஸ் - நிதநிஸநிதா- தநிதபமகரிஸ 
மமத தாமதிதா நிஸரீ 

ஸநிதபாமகாரி 
ஸ்கரிக மகமா போன்ற பிடிகள் ரஞ்சகம் உதாரணம் : 
அய்யரவர்களின் 

" எவரனி என்ற கீர்த்தனம் 
பிரஸித்தம் . 
132. மத்யமாவதி : -- இது ஓர் ஔடவராகம் 22 -வது 
மேளகர்த்தாஷில் ஜன்யம் காந்தார தைவதங்கள் வர்ஜ்யம் 
மத்யானகாலத்தில் மிகவும் ரஞ்சகம் . மங்களகரமான ராக 
மாகையால் இந்த ராகத்தைப் பாடுவது ஸம்பிரதாயம் . 

ஆரோ : - ஸரி மப நிஸ 
அவரோ : -- ஸநிய மரிஸ 
ஸரிமரி -ரிம்பம் மபநிட பநிஸநி நிஸரிஸ் 
போன்ற பிடிகளும் இன்னம ஷரிமரி ஸநி பநிஸரிஸா - 
ஸ்நி பமரிமபரி ஸாநி பாம ரிஸரீமபா போன்ற தாட்டு 
வரிசைப்பிடிகளும் மிகவும் ரஞ்சகம் உதாரணம் : 
அய்யரவர்களால் அநேக கீர்த்தனைகள் உள “ ராமக 
தாஸுதா ” ( எவரிச்சிரிரா " " அலகலெல்ல ” ( வெங்க 

டேச " முதலிய கீர்த்தனைகள் ப்ரஸித்தம் . 
133. ஸ்ரீராகம் : - இது ஓர் வக்ரஸம்பூர்ணராகம் 22 -வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் ஆரோகணத்தில் காந்தாரதைவதம் 
வர்ஜ்யம் . அவரோகணம் வக்ரஸம்பூர்ணம் இதுவும் மங்கள 
கரமான ராகம் ஸம்பிரதாயமான பஞ்சராகங்களில் இதுவும் 
ஒன்று கம்பீரமான ரக்திராகம் . 

ஆரோ : -- ஸரிம பரிஸ 
அவரோ : - ஸநிபத நிபமரி காரிஸ் 

ஸங்கீத கச்சேரிகளின் முடிவில் 


* 


62 


அனுபவராக லக்ஷணங்கள் 


உதாரணம் : - அய்யரவர்களின் பஞ்சரத்ன கீர்த்தனை 
களில் ஒன்றாகிய " எந்தரோ மஹானுபாவ என்ற கீர்த்த 
னம் பிரஸித்தம் . 

134. முகாரி : -- 22 -வது மேளகர்த்தாவில் ஜன்யமான 
வக்ரஸம்பூர்ண ராகம் . சோகரஸ்ங்களுக்கு விசேஷமாய் 
உபயோகப்படும் . 

ஆரோ : - ஸரிமப நிதஸா 
அவரோ :-ஸ்நிதப மகரிஸ் 
பைரவியைப்போல் அவரோகணத்தில் சுத்ததைவ 
தம் பேசும் . 
ரிமபநிதஸா - ஸரிமா மகரிஸா-ஸநிதப 
மபநீதப மகரி - ரிரி மகரிஸ - ரிமபநி 
தநீதப - மபதப மகரி ரிஸ நிதஸா 
போன்ற ஸஞ்சாரம் ரஞ்ஜகம் சுத்ததைவதம் பிடி 
களை உருக்கமாய்ப் பிடிக்க வேண்டும் . 

உதா ரரணம் : - தியாகய்யர் கிருதிகள் பலஉள - 
காருபாரு " க்ஷணமைதி ” “ ஸங்கீத சாஸ்த்ர என்ற 
கீர்த்தனைகள் ப்ரஸித்தம் . 

135. ஸாளகபைரவி : -- 22 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யமான உபாங்கராகம் . ஒளடுவ ஸம்பூர்ணம் . 

ஆரோ : - ஸரிம பதஸா 

அவரோ : - ஸநிதப மகரிஸ 
முகாரி ராகத்திற்கு அடுத்தபடியில் இருக்கும் ராக 
மாகையால் விவரம் தெரிந்து 

பாடவேண்டும் . 
இரண்டு ராகங்களுக்கும் அவரோஹணம் ஸம்பூர் 
ணம் . ஆரோகணத்தில் ஸாளக பைரவி 
பதஸா " என்றும் , முகாரி ஸரிமப நிதஸா " என்றும் 
வஞ்சரிப்பதால் ஜாக்ரதையாய்ப் பாடவேண்டும் . 


( 1 ஸரிம 


அத்தியாயம் 2 


63 


உதாரணம் : -- " பதவ நீ ஸத்பக்தி ” என்ற அய்ய 
சவர்களின் கீர்த்தனம் ராகஸ் வரூபத்தை நன்கு விளக்கு 


22 -வது 


136. ருத்ரப்ரியா : -22 -வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ஓர் பாஷாங்க ராகம் . ஔடுவ ஷாடவம் தைவதம் 
வர்ஜ்யம் . ! ஆரோகணத்தில் பஞ்சமும் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிகம நீலா 
அவரோ : - ஸ்நிபம காரிஸ 
காந்தார நிஷாதங்கள் ராகச்சாயாஸ்வரம் : - கமநீட் 
ஸாரிப மகாரி - ஸரிகமா - கமநீ பமகரி ஸமகரி ஸ்ரி 
ஸநிபம நீநீளா போன்ற 

பிடிகள் ரஞ்சகம் . 
அய்யரவர்களின் “ ஸ்ரீமானி ” லாவண்யராம 

என்ற கீர்த்தனைகள் தகுந்த உதாரணம் . 
137. காபி : - இது ஓர் வக்ர தேசீயராகம் . 
மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஜாவளி பதங்களுக் கென்றே 
இயற்கையால் அமைந்த ஓர் ரக்தி ராகம் இது பாஷாங்கம் . 
கர்கலி நிஷாதமும் ஆங்காங்கு கலக்கும் வக்ர ஸம்பூரணம் 
காரி ஸநிஸ போன்ற இடங்களில் காகலி பேசும் . * 

ஆரோ : - ஸரிகாம ரிபம பதநிஸ 
அவரோ : - ஸநிதப மகரிஸ 
ரிமபநி ஸரிகரி ஸநிதபா -- காமககரி ஸரிகரி ஸநில 
--- ஸநிதநிபா -- ரிஸாநிதப -- காமதபா மகரி நிலா- 
பநிஸரிகா - ரிபமாப நீபமகரி என்ற பிடிகளும் நிஸரி 
காரிஸநி - பநிஸரீஸரித --- பநிஸா நிதப - மபததே 
பமகரி .. ரிமபநீ பாமகாரி ஸநிபநிஸா போன்ற வரிடை 
களும் ரஞ்ஜகம் , 

என்ற விடங்களில் அந்தர காந்தாரம் பேசும் . 


* 


ஸா 


* 6 


ஸமகமா 


64 


அனுபவராக லக்ஷணங்கள் 


22 - வது 
20 -வது 


ஜன்யம் 


உதாரணம் : - அய்யரவர்களின் “ நீ வல்லகுணதோஷ 
மேமி ” என்ற கீர்த்தனம் . 
138. தர்பார் : - இது காஹர 

ப்ரியாவில் 

ஜன்யம் . 
ஆரோகணத்தில் காந்தாரம் வர்ஜ்யம் . 

வாஜ்யம் . அவரோஹணம் 
ஸம்பூர்ணம் . மிகவும் கம்பீரமான ராகம் .. 

ஆரோ : -- ஸ்ரிமப தநீஸ 

அவரோ : -ஸதப மக ககாரிஸ் 
காந்தாரம் கொஞ்சம் கூடுதலாய்ப் பேசுவதை லக்ஷ்யத்தால் 
அறிய வேண்டும் . இதல் வர்ணங்கள் கீர்த்தனங்கள் இருப் 
பதால் கேள்வியால் ராக ஸ்வரூபத்தை நன்கறியலாம் . 
139. நாயகி : - இதுவும் 

மேளகர்த்தாவில் 
ஒன்யம் , ரக்திராகம் . 

மேளத்தில் 
என்று சில இடங்களில் காணப் பட்டாலும் அனுபவத்தில் 
பார்க்கையில் 22 - வது மேளத்தில் ஜன்யம் என்றே தீர்மா 
னிக்க வேண்டியிருக்கிறது . 

ஆரோ : - ஸரிமப தந்த பஸா 
அவரோ : -ஸநிஸ்ப தமபமரி காரிஸ 
இதில் வரும் காந்தாரம் ரிஷபத்தை யொட்டி கோமல 
மாகப் பேசும் . அதேமாதிரிஷாதமும் தைவதத்தை 
யொட்டி கோமளமாகப் பேசும் . இதைத் தெரிந்து 
பாடினால் தான் ராகஸ்வரூபத்தை விளக்க முடியும். 
இல்லாவிடில் தர்பாருடன் கலந்துவிடும் . இதிலும் 
வர்ணங்கள் உண்டு . அய்யரவர்களின் 

என்ற கீர்த்தனம் உதாரணம் . 
140. கன்னடகௌளை : - 22 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஷாடவராகம் ஆரோகணத்தில் தைவதமும் 
அவரோகணத்தில் ரிஷபமும் வர்ஜ்யம் , ரக்திராகம் . 


“ நீபஜன 


கான 


அத்தியாயம் 2 


65 


நிதபா 


ஆரோ :-- ஸரிகம பநிஸ் 
அவரோ : - ஸநிதப மகஸ் 

உதாரணம் : - அய்யரவர்களின் " ஓரபுஜூசேதி " 
என்றக்ருதி 

141. ஹுஸேநி : --இது ஓர் புராதன ரக்திராகம் 
22 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் , வக்ர ஸ் !ம்பூர்ணம் . 
வக்ரப்ரயோகங்களினால் தான் ராகம் பஞ்சகம் ,. 

ஆரோ : -- ஸபமப நிதமா பநிதநிஸா 
அவரோ : -ஸ்நிதப மபதநி தபகரி கமகரி ஸ 
அவரோஹணப் பிடிகளில் தைவதம் குறைந்து 
பேசும் “ மகப மகரிஸ் என்பது லக்ஷணப் பிடிப்பு 
ஸாரி . கமா- பதமா பநிதா நிஸா -ரீஸா 
மபமக ரிஸா-- ரிகமப தபமநிதப தமபம , பகிதப 
மமபம கரிஸா. ரீகம்பா பநிதாமா பாநித நிஸரீஸா 
ஸா - பஸநிஸா - பாதமப காரிகமா காரிஸ போன் 

ற 
பிடிகள் ரஞ்ஜகம் . இதில் அநேக பதங்கள் கீர்த்தனைகள் 
ஸ்வர ஜாதிகள் உண்டு. 

உதாரணம் : - அய்யரவர்களின் ராமாமின்னே 
என்ற கீர்த்தனம் . 

142. ஸ்ரீரஞ்ஜரி : - இது 22 - வது கர்த்தாவில் ஜன்யம் . 
ரஞ்ஜக முள்ள ஷாடவராகம் . பாடுவதற்கும் மிகவும் 
ஸலப் மானது . பஞ்சமம் வாஜ்யம் . 

ஆரோ : -லரிகம தநிஸா 

அவரோ : -- ஸநிதம் கரிஸா 
மத்யம நிஷாதங்கள் ஜீவஸ்வரம் ஸரிகமா மதாத 
காமதாநி ஸாநிதநிஸ நீத மாகாரி--கமநிதந் ; தாமகரி 
கமதமா காரி கமகரி ஸநிஸா போன்ற ஸ்ஞ்சாரம் 


1 


-- 


த.ர. - 5 


66 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ரஞ்ஜகம் . பகலில் 

3 - வது ஜாமத்தில் 

மிகுந்த 
ரக்தியைக் கொடுக்கும் . ஆனாலும் எப்போதும் 
பாடலாம் , 


3 


மாரு பல்க 


உதாரணம் : அயயரவர்களின் 
என்ற கீர்த்தனம் . 


நிஸா 


143. மனோஹரி : -22 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் 
வக்ர ஷாடவராகம் ரக்தி யுள்ளது . நிஷாதம் வர்ஜ்யம் . 

ஆரோ : -ஸ்கரிகம பதஸா 

அவரோ : -ஸ தபம கரிஸ 
உதாரணம் : -- அய்யரவர்களின் 

பரிதாபமு 
பாடின 

என்ற கீர்த்தனம் , 
144. தேவமனோகரி : - இது ஒர் ஷாடவ வக்ர ரக்தி 
ராகம் 22 - வது மேளகர்த்தாவில் ஜன்பம் காந்தாரம் வர்ஜ் 
யம் அவரோகணத்தில் நிஷாதம் வக்ரம் . 

ரோ :--ஸரிமபத 
அவரோ : - ஸ நிதநிபமரிஸ 
ரீம பநிதநிஸ நிதநிபா மாபதநிஸா நிதநிபா -- தநிஸ 
ரீ ஸநிதநிபா -- ஸரிம ரீஸ நிஸரி ஸாரி - தநிஸ நீத 
பதநிஸாநி தநிபா - மப மரிமரி ஸாரிம்பா மரிஸா 
நிதநிலா போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
உதாரணம் : - அப்பாவர்களின் எ 

கை 
6 கன்ன தண்ட்ரி " என்ற கீர்த்தனைகள் . 

145. ஜயமனோகரி : - இது ஓர் ஔடுவ ஷாடவ ராகம் . 
22 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . பஞ்சமம் வர்ஜ்யம் . 
ஆரோகணத்தில் நிஷாதமும் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிகமத ஸ 
அவரோ : -ல் தமகரி ஸ 


வரி 


. 


அத்தியாயம் 2 


-நிதஸ் 


2 


- 


ரஸ 


ஸரிகமாம-- கமத ஸாஸ் -- ஸரிகம் கரிஸ ரிஸாநிதமா 

நிநிததமா -- மதநித தமகரி -- கமகரி 
--ஸநிதஸா - போன்ற பிடிகள் ராக ரஞ்ஜகம் . 
உதாரனம் : 

நீ பக்தி பாக்பஸ் தா என்ற 
அய்யரவர்களின் கீர்த்தனம் . 

146. மாதவமனோகரி :-ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் 
22 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் பாஷாங்க ரக்தி ராகம் 
பெங்கீத ஸம்ப்ரதாய ப்ரதர்சினியில் பின்வருமாறு காணப் 
படும் . 
ஆரோ : 

-ஸரிகம் பநிதநிஸ 
அவரோ : -- ஸநித மகரிஸ 
உதாரணம் : - தீக்ஷிதரவர்களின் 

ம ஹாலக்ஷ்மி 
கருணா 

என்ற கீர்த்தனம் . 
( Note : -- இதே பெயருள்ள ஜன்ய ராகம் 57 -வது 
மேளகர்த்தாவிலும் இருக்கிறது . ஸிம்ஹேந்திரமத்யமம் 
என்ற கர்த்தாராகத்தின் ஜன்யங்களைப் பார்க்கவும் ). 

147. மஞ்ஜரி : -22 -வது மேளகர்த்தாவில் உண்டான 
வக்ர ஸம்பூர்ண ராகம் இதில் நிஷாதம் கமக ஓரிசைகளுடன் 
பேசும் , ஸகரிகாம் நிதநிஸா, என்றபிடியில் ரிஷா 
காந்தாரங்களை வக்ரமாகப் பிடிக்கவேண்டும் . 

ஆரோ : - ஸ்கரிகமப நிதநிஸா 

அவரோ : - ஸகப மகரிஸ 
வக்ரப்பிடிகள் மிகவும் ரஞ்சகம் " லகரிகாகா மகரி 
ஸநித பரிதநி ஸகரிக மபாம கரியமி " 

உதாரணம் : - பட்டி விடுவராது என்ற அய்ய 
ரவர்களின் கீர்த்தனம் . 


68 | 


அனுபவராக லக்ஷணங்கள் 


| 


148. பலமஞ்சரி : - இது 22 -வது மேளகர்த்தாவில் 
ஜனய மான வக்ர ஸம்பூர்ணம் , ஆரோகணத்தில் ரிஷப , 
பஞ்சம் , நிஷாதங்கள் வர்ஜ்யம் , அவரோகணம் ஸம்பூர்ண 
வக்ரம் . 

ஆரோ : - ஸகமத ஸ 

அவரோ - ஸநிதபமகரிஸ 
ஸகரிஸ கமரிளம் -கமதபா மகாமரிஸ கமதநிதபமகா 
மரிஸ்--மதஸ 

நிதபம் காமரி -- போன்ற வஞ் 
சாரம் ரஞ்ஜகம் . 
உதாரணம் : -- அய்யரவர்களின் 

ஸ்நாதநாபரம் 
என்ற கீர்த்தனம் . 

149. ஜயந்தஸேநா : -- இது ஓர் ஔடுவ ஷாடவ ராகம் 
22 -வது மேளகர்த்தாவான கரஹரப்ரியாவில் ஜன்யம் . 

ஆரோ : -- ஸகம பதஸ 
அவரோ : -- ஸநித 

-ஸநிதப் மகஸா 
- புதஸ நிதபமகளா-- பதநி 

தபாகலா 
- கஸா நிதபா மபதநிதப மகமகலா போன்ற பிடி 
கள் ராகஸ்வரூபத்தை விளக்கும் . 
உதாரணம் : --- அய்யரவர்களின் 

விததா ஸுத 
வாஹன 

என்ற கீர்த்தனம் . 
150. ஸித்தஸேநா : -- 22 :வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான வக்ர ஸம்பூர்ண ராகம் . 

ஆரோ : -ஸகரி கபபதஸ 

அவரோ : - ஸநித நிபமரிகரிஸ் 
ஸகரிக - ரிகரிஸ 

ஸ -- மபதஸ். - ஸநிதம் பதஸ் கரிஸ் - 
ஸநித மபா - த ஸ நி தபா நிதமா பமரி கரி ஸா 
போன்ற பிடிகள் ராகரஞ்ஜகம் . 





ஸகமகளா -- பதள் 





- , 


22 - வது 


அத்தியாயம் 2 

69 
உதாரணம் : - அய்யரவர்களின் " எவரைன லேரா 
பெத்தலு 

என்ற கீர்த்தனம் . 
151. ப்ருந்தாவனஸாரங்க : - இது ஓர் வக்ர ஷாடவ 
ராகம் . 

மேளகர்த்தாவில் ஜன்யம் . தைவதம் 
வர்ஜ்யம் --ரக்தி ராகம் , 

ஆரோ : - ஸ்கரி பபரிஸ் 

அவரோ : -ஸகிப மரிகஸ , 
ஸ்ரிகஸரிமபநி பமரிகஸ் ஸநிப நிபம ரிமய நிபம 
ரிகஸ் - ரிமபநி ஸகரிகஸ் ஸநிபம ரிமபநிபா - ரிமாம 
ரிகரிஸ கரிகஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
உதாரணம் : கமலாப் 

தகுல 

அய்யா 
வர்களின் கீர்த்தனம் . 

.152 . மணிரங்கு : - இது ஓர் ஔடுவ ஷாடவ ராகம் . 
22 -வது மேளத்தில் ஜன்யம் . மங்கள 

கம்பீர 
ராகம் . பகல் வேளையில் மிகவும் ரஞ்ஜகம் . ஆனாலும் 
எப்போதும் பாடலாம் 

ஆரோஹணத்தில் 
தைவதமும் , அவரோஹணத்தில் தைவதமும் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிம பரிஸ 
அவரோ :-ஸநிப மகரிஸ 


--- 


-நிஸ 


என்ற 


கரமான 


காந்தார 


-- 


. 


கிரமமான பிடிகளினாலேயே ராகஸ்வரூபம் நன்கு 
விளங்கும் . 

ஸரீரிமா மகாரி- ஸரிபய மகரி - ரிமபதி பமகரி 
பநிஸங் பமகரி - பநிஸரி மகரிஸ நிஸ்நிபம் ரிம ! நி 
ஸாநி பம் பமகாரிஸ . 

போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
உதாரணம் : அய்யரவர்களின் 

ராநிதி 
தீக்ஷிதரவர்களின் , ‘ மா 

மவ பட்டாபிராம் என்ற தீர்த் 
தனைகள் . 


70 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஷாடவராகம் 


153 .. மாளவஸ்ரீ : -- இது 

ஓர் , வக்ர 
22 -வது மேளத்தில் ஜன்யம் . ரிஷபம் வர்ஜ்யம் . உபாங்க 
ராகம் . 


நித் 


ஸ்நிதபா - 


-பாகம 


கமக 


ஆரோ : -- ஸ்காய நிதநிப தநிஸ் 
அவரோ : ஸநிதப மகஸா 
வகம்பா தேநிபா- 

பமகள் 
பாபநி தநி -- நிதபம 

போன்ற 

பிடிகள் 
ரஞ்ஐகம் . 

உதாரணம் : - அய்யரவர்களின் " எந்நாள்ளுதிரிகே 
என்ற கீர்த்தனம் . 

154. சுத்தபங்காளா : - 22 -வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ஷாடவ வக்ர ராகம் , ஆரோகணத்தில் 

காந்தார 
நிஷாதங்களும் ., அவரோகணத்தில் நிஷாதமும் வர்ஜ்யம் . 

ஆரோ : ஸரிமப தஸ 
அவரோ : -ஸதபம ரிகரிஸ 
உதாரணம் : 

ராமபக்தி ஸ்ாம்ராஜ்ய 
அய்யரவர்களின் கீர்த்தனம் . 

ஸரிமா மரீரி கரிஸரி கரிஸ்தஸ்ா --ரிமபதா பமரிக 
ரிஸரிமபதஸா -ஸ் 

ரிகரிள -- தஸரிஸதா -- பதஸ 
தபம் - ரிமபம ரிகரிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
155. சுத்தவேளாவளி :--இது 

22 -வது 

மேளகர்த் 
தாவில் ஜன்யம் . இது காபி மாதிரியான ராகம் என்று 
ஒரு வதந்தி உண்டு . ஆனால் காபி ராகத்தில் உள்ள தேசிய 
பிடிகள் இதற்கு இல்லை . இதை சுத்தமாகவும் வக்ர மாகவும் 
தான் பாடவேண்டும் . இதில் ஒரு வர்ணம் உண்டு , “ 
மாலிகா " என்ற புள் தகத்தில் பார்க்கலாம் . 

இந்த வர்ணம் 
அபூர்வ மானகயால் இதில் ராக மூர்ச்சை முழுவதையும் 


6 


என்ற 


( வர்ண 


அத்தியாயம் 2 


71 


ஸா 


காணலாம் . கைசிகி நிஷாதம் - சதுச்ருதி 

தைவதம் 
பாதாரண காந்தாரம் இவைகள் ராகச் சாயாஸ்வரங்கள் . 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -- எரிம பரிஸ 

அவரோ : --ஸநிதநி பம கரிஸ 
156. களாநிதி : - இது 22 - வது மேளகர்த்தாவில் ஐன்ய 
மான வக்ரலம்பூர்ண ராகம் தாட்டுப்ரயோகங்கள் இந்த 
ராகத்திற்கு ரஞ்ஜகம் . 

ஆரோ : 

ரோ : -- பரிகம ஸபாமதநிஸ 
அவரோ : -- ஸநிதப மகரிஸ 
( சின்ன மாட 

என்ற அய்யரவர்களின் கீர்த்தனை 
யில் இந்த ராகஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 
157. ஜயநாராயணி : -22 - வது மேளகர்த்தா வா கிய 
கரஹரப்ரியாவில் ஜன்யம் ஷாடவ ஸம்பூர்ணம் . 

ஆரோ :-ஸரிகாம பதஸா 

அவரோ : -ஸநிதப மகரிஸ 

உதாரணம் : - " மாவிரி வினுமா ” என்ற அய்யரவர் 
களின் கீர்த்தனம் . 

158. பஞ்சமம் : -22 - வது மேளகர்த்தாவில் ஜன்யமான 
வக்ர ராகங்களில் இது ஒன்று . வக்ரப்ரஸ்தாரம் மிகவும் 
சஞ்ஜகம் . ஆரோகணத்தில் காந்தார மத்யமங்கள் வர்ஜ்யம் 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -- ஸரிததபநி ஸா 

அவரோ: - ஸ்நிதபமகரிஸ 
ஸரித்தபா மகரி - தபகிஸாநிதப நிஸகாரிஸ - மகரிஸ 
தாப - பதபநி தபமகரிஸ போன்ற பிடிகள் ரஞ் 


ஜகம் . 


72 


அனுபவராக லக்ஷணங்கள் 


உதாரணம் : --சிங்கராச்சாரியாரின் கனிகரமும்சி 
காவகராதா ” என்ற கீர்த்தனம் . 


159. ஆபோகி : -22 -வது மேளகர்த்தாவில் ஜன்யமான 
மிகுந்தரக்தியுள்ள ஔடுவராகம் . பஞ்சம நிஷாதங்கள் 
வர்ஜ்யம் . 


ஆரோ : -- ஸ ரி க ம த ஸ 

அவரோ : -- ஸ தமகரிஸ 
இதில் வர்ணம் கீர்த்தனை பல உள 

உதாரணம் - அய்யரவர்களின் " மனஸுநில்ப சக்தி 
லேக போதே 

என்ற கீர்த 

கீர்த்தனம் . 


- 


ஸ . 


160 . 

கானடா: - இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் 22 - வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் , பாஷாங்கம் . 

ஆரோ : - ஸ ரி கா ம ப ம தா 

அவரோ :-ஸ நிபதநிதபமகா மரி ஸ 
ஆரோகணப்பிடிகளில் நிஷாதம் அடியில் கண்டபிடி 
கொஞ்சம் கூடுதலாகவே பேசும் . இதில் வர்ணங்கள் 
கீர்த்தனைகள் அநேகம் உண்டு . 
ரிகமா நிதநீ ஸநிபா பமகா 
ரிகமப காரிஸ ஸநிரிஸ ரீ 
ரிதபம கமரிஸ ரிகம ரிரிஸநிப 
நிஸ ரிப மபகாம நீ தப 
பகாம நி தநிஸ நிஸரிஸ் 
ககாம ரிரீஸ ஸஸ்ாநி பபாம 
கமதநிஸா --ரிஸ நிபம நிதபமகா 
கமரிரிஸ போன்ற பிடிகள் ராகஸ்வரூபத்தை விளங்க 
வைக்கும் . 


78. 


அத்தியாயம் 2 


ஸ்ரீ நாரத 


உதாரணம் : ஸுகியெவ்வரோ 
என்ற அய்யரவர்களின் கீர்த்தனைகள் . 


161. ஸ்வரபூஷணி : - இது ஓர் ஷாடவராகம் , 22 - வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் , ரக்தி ராகம் . 

ஆரோ : - ஸகம பதநிஸா 

அவரோ : -ஸநிதப மரிஸ 
ஸ்கம பாம ரிஸ - ஸநித நிதபமரிஸ 
ஸகம பதநித பமரிஸ ஸரிஸகமரிஸ 
தித நிஸ நிதபா மரிஸ - கமபதநிதபமரிஸ 
போன்ற பிடிகள் ராகஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் . 
உதாரணம் : -- அய்யரவர்களின் " வரதராஜநின்னு 

என்ற கீர்த்தனம் . 
162. ஸைந்தவி : - இது ஓர் பஞ்சமாந்த ராகம் 22 -வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் , பாடுவதற்கு ஸுலபமானது . 
மத்யம் சுருதியில் பாடுவதால் இந்த ராகத்திற்கு அதிக ரக்தி 
யுண்டு . இதில் லக்ஷணகீதம் உண்டு . 

ஆரோ : நிதநிஸரிகமப 

அவரோ : --பமகரிஸ நிதநிஸா 
ளங்கீத ஸம்ப்ரதாய ப்ரதர்சினியில் காணப்படும் . 
தீக்ஷிதரவர்களின் அபிப்ராயப்படி இந்தராகம் ஸம் 
பூர்ணம் என்றும் பாஷாங்கராகம் என்றும் தெரி 


கிறது . 


உதாரணம் : - " மேலு மேலுரா என்ற க்ஷேத் 
ரஜ்ஞரின் பதம் . 

163. புஷ்பலதிகா : - 22 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ஷாடவராகம் . ஸஞ்சாரக்ரமத்தினாலேயே ராகஸ்வ 
ரூபம் விளங்கக் கூடியது. 


1 


74 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஆரோ : -ஸரிகம பரிஸ்ா 
அவரோ : -ஸநிபம கரிஸா 
திருப்பதி நாராயணஸாமியின் " இககைனநா 
கீர்த்தனம் ராகத்தின் ஸ்வரூபத்தை 

நன்று 
விளக்கும். 


என்ற 


ளா 


41 


12 


என்ற 


164. ப்ருந்தாவரி : - இது ஓர் பாஷாங்க ஒளடுவ ராகம் 
22 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் தேசிய சக்தி ராகம் . 
காந்தார தைவதங்கள் வர்ஜ்யம் . 

ஆரோ : ஸரிமபநில 
அவரோ :-ஸநிப மரிஸா 
ப்ருந்தாவனஸாரங்கா 

ராகத்திற்கும் 
இந்த ராகத்திற்கும் சிற் சில வித்யாலங்கள் இருப்ப 
தால் அதை நன்குணர்ந்து பாடவேண்டும் . தீக்ஷித 
ரவர்களின் “ ஸௌந்தாராஜமாச்ரயே ” என்ற கீர்த் 

தனம் இந்த ராகஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் . 
165. மாருவதன்யாஸி : - இது ஓர் 

இது ஒர் வக்ர 

ஸம்பூர்ண 
ராகம் . 22 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . இதற்கு 
லக்ஷண கீதம் உண்டு . வக்ரமான பிடிகளால் ராகரஞ்ஜகம் . 
கிறமமறிந்து ஸஞ்சாரம் செய்ய வேண்டும் . 

ஆரோ : -ஸ்கமப தநிதப மப்ரிஸ 
அவரோ : - ஸநிதப மதம கரிஸ் 
ஸகம கரிளட் கமபத பமதம கரிஸ - மபதநீத 

பமத 
மாகரிஸ் - நிதபநி ஸநீதப மதமகரி - காமபம தமா 

கரிஸ . போன்ற வக்ர பிடிகள் ராகரஞ்ஜகம் . 
166 , மந்தமாரி : - இது 

மேளசர்த்தாவில் 
ஜன்யம் . ஆரோகணத்தில் காந்தார நிஷாதங்கள் வாஜ்யம் . 


22- 

வது 


அத்தியாயம் 2 


75 . 


அவரோகணம் வக்ர ஸம்பூர்ணம் . இதற்கும் க்ஷணகீதம் 
இருக்கிறது . 

ஆரோ : - ஸரிம் பதஸ் 

அவரோ :-ஸநிஸ் தப மகரிஸ 
ஸரிமா மகரிஸ - ரிமபத பமகரிஸ்மபதஸா ஸ தடம் 
பதஸா ஸஸ 

தாப 

ஸரிம கரிஸ - ஸநிஸ தாம் 
ஸதாப மகரிஸ போன்ற பிடிகள் ராகரஞ்ஜகம் . 
167 . மல்லாரு : - இது. 

22 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஆரோகணம் வக்ரம் நிஷாதம் 

வர்ஜ்யம் . 
அவரோகணத்தில் காந்தார நிஷாதங்கள் வர்ஜ்யம் . வக்ர 
மான பிடிகள் ரஞ்ஜகம் . இதற்கு லக்ஷண கீதம் இருக்கிறது. 

ஆரோ : -ஸரிமக மபத பதலா 

அவரோ : -ஸதப மரிஸ் 
ஸ்ரிமக 

மாமரீஸ - ரிமரிஸா ரிமாம கமபா - ம்பதப் 
மரிஸரி மாம் - பதபதஸ தாய- மபதஸ தாபட் மகம் 
பதப தபத - பதஸா - ஸரிம ரிஸ தஸரி ஸத 
பதஸ்தபா - பம்ப தபத் ஸா -ஸ்தாய மகம் - பதப் 
மரில்ல போன்ற பிடிகள் ராகரஞ்ஜக்ம் . 
பதப் - ஸதப் போன்ற பிடிகள் அடிக்கடி மாரி மாரி 

வரவேண்டும் . 
168. பாலகோஷி : -- இது ஒர் வக்ர ஸம்பூர்ண ராகம் 
22 - வது மேளகாத்தாவில் ஜன்யம் . ஆரோகணம் வக்ர 
மாகவும் அவரோகணம் ஸம்பூர்ண மாயும் ஸஞ்சாரம் 

ஆரோ : -- ஸரிகப மநிதஸ 

அவரோ : -- ஸநிதப மகரிஸ 

இந்த ரக்தி ராகத்திற்கு லக்ஷண கீதம் இருக்கிறது . 
கிரமமான வக்ரப் பிடிகளினால் ராகம் ரஞ்ஜகம் . 

உதாரணம் : -- ஸரிகபா பமாகரிஸ் -ரிகபம நிதயும 
கரிள் -- கபமதி தஸநிதப ---ஸரிகரிஸ எநிதப மக ரிஸ - பாம 


மகம் 


76 ; 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஓர் 


1 


ஸ்கம் 


நீத . பமகாரி மரிததி தபமகரி கபமா - பதிதஸா ஸஸரிலா 
கரிஸ நிதபா - மநிதஸாஸ நிதயா - பமநித பம்கரீ பமாகரிஸா 
போன்ற பிடிகள் ராகஸ் வரூபத்தை நன்கு விளக்கும் . 
169. பாலசந்தரிகா: - இது 

ஷாடவ ராகம் . 
22 - வது மேளகர்த்தாவில் ஐன்பம் . ஆரோகணத்தில் ரிஷ 
பமும் . அவரோகணத்தில் பஞ்சமமும் வர்ஜ்யம் . 
ராகம் . 

ஆரோ : - ஸகம பதநிஸ 
அவரோ : - ஸநித மகரிஸ 

கரிஸ --கம்பாய தமகரிஸ - மபதாத 
பாம் -- கமப்ப தமகரி-- தநிஸா நிதமகரி - கமபத 
ரிதமகரிஸ -- ஸகரி லாஸ நீதத மகாரி கமப தநித 
மகரி -- தமாகரிஸ போன்ற பிடிகள் ராகஸ் வரூ 

பத்தை விளக்கும் . 
170. லலிதழ்னோகரி : - இது 22 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஷாடவ ராகம் ஆரோகணத்தில் ரிஷபமும், 
அவரோகணத்தில் தைவதமும் வர்ஜ்யம் . கிரமமான ஸஞ் 
சாரங்களினாலேயே ராகஸ் வரூபம் விளங்கும் ரக்திராகம் . 

ஆரோ : -ஸகம பதநிஸ 

அவரேர் : -- ஸநிப மகரிஸ 
171. வஜ்ரகாந்தி : - இது ஓர் ஔடுவ ஸம்பூர்ண ராகம் 

மேளகர்த்தாவில் ஜன்யம் . . ஆரோகணத்தில் 
ரிஷப தைவதங்கள் வர்ஜ்யம் . ரக்திராகம் . 

கிரமமான 
ஸஞ்சாரங்களினாலேயே சாகஸ் வரூபம் விளங்கக் 

கூடிய 
தாகையால் ஸுலபமாய்ப் பாடலாம் . 

ஆரோ ; - லகம் பநிஸா 
அவரோ : -- ஸநிதாப மகரிஸ் 


22 -வது 


அத்தியாயம் 2 


ஷாடவம் 


23- வது 


172. சுத்தமனோகரி : - இது ஓர் வக்ர 
22- வது 

மேளகர்த்தவில் ஜன்யம் . - ஆரோகணத்தில் 
நிஷாதமும் அவரோகணத்தில் தைவதமும் வர்ஜ்யம் , 
அவரோகணத்தில் காந்தாரம் வக்ரம் . 

ஆரோ : -- ஸரிகம பதஸ் 

அவரோ : -- ஸகிப் மரிகல 
ஸரிகமா மரிகஸு -- ரிமபத மரிகஸ - மபதஸா நிபம 
ரிகஸ் - பதநிப மரிகஸா ஸரிகஸா நிபாம - ரிகமபா 
மரிகஸா போன்ற பிடிகளால் ராகஸ்வரூபம் நன்கு 

விளங்கும் . 
173. கௌரிமனோகரி : - இது 

மேளகர்த்தா 
ராகம் ஸர்வஸ்வா ஸம்பூர்ணம் . ரிஷப காந்தார தைவத் 
நிஷாதங்கள் ராகச்சாயா - ஸ்வரங்கள் , எப்போதும் பாடக் 
கூடியது . இதில் லக்ஷண கீதம் 

உண்டு . அநேக 
கீர்த்தனைகள் உள. கர்பபூரிவாசர் கீர்த்தனை ப்ரஸித்தம் . 

உதாரணம் : -அய்யரவர்களின் ( குருலேக என்ற 
கீர்த்தனை . 

174. வேளாவளி : - இது 23 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஔடுவ ஸம்பூர்ணம் . ஆரோகணத்தில் காந்தார 
நிஷாதங்கள் வர்ஜ்யம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
ஆரோ : 

ஸரிம பதஸ் 
அவரோ :-ஸநிதபமகரிஸ 
ஸரிம காரிஸ் -- ரீமம்பா- பமக ரிமப தாப - ம்பதஸ் 
நிதபா - ஸரிக ரிஸா நிதபா - ரிஸா நிதபா -- தஸரி 

தபம கரிஸ்- போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
175. ஹம்ஸதீபகம் : - இதுவும் 23 -வது மேளகர்த்தா 
வில் ஜன்யம் . ஒளடுவ ஸம்பூர்ணம் . ஆரோகணத்தில் பஞ் 


. 


78 


அனுபவராக லக்ஷணங்கள் 


சம நிஷாதங்கள் வர்ஜ்யம் . கிரமமான ஸஞ்சாரங்களினா 
லேயே ஸ்வரூபம் விளங்கக் கூடிய ராகம் . 

ஆரோ : -ஸரிகம தஸ 

அவரோ : ஸநிதப மகரிஸ 
176. வருணப்ரியா : - இது .24 -வது மேளகர்த்தா ராகம் 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . சதுசுருதி ரிஷபம் ஸாதாரண 
காந்தாரம் . ஷட்சுருதி தைவதம் காகலி நிஷாதங்கள் ராகச் 
சாயா ஸ்வரங்கள் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

177. வீரவஸந்தம் : - இது 24 - வது மேளகர்த்தாவில் 
ஐன்யமான வக்ர ஸம்பூர்ணம் . ஆரோகணத்தில் தைவத் 
நிஷாதங்கள் வர்ஜ்யம் . காந்தாரம் வக்ரம் . அவரோகணம் 
ஸம்பூர்ணம் இதில் லக்ஷண கீதம் உண்டு , 

ஆரோ : -- ஸகரி மபஸ 
அவரோ :--ஸநிதப மகரிள 

உதா ரணம் : -அய்யரவர்களின் “ ஏமனி பொகடுது 
என்ற கீர்த்தனம் . 
178. மாரரஞ்ஜனி : - இது 

மேளகர்த்தா 
ராகம் ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . சதுச்ருதி ரிஷபம் அந்தர 
காந்தாரம் சுத்த தைவதம் சுத்த நிஷாதம் இவைகள் ராகச் 
சாயா ஸ்வரங்கள் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . “ மனஸா 
ஸ்ரீராமுனி என்ற அய்யரவர்கள் கீர்த்தனம் . தகுந்த 
உதாரணம் . 

179. கேஸரி : - இது 25 -வது மேளகர்த்தாவில் ஜன் 
யம் . வக்ர ஸம்பூர்ணம் . 

ஆரோ : --- ஸரிகம் ) பம தபதஸ 
அவரோ : -- ஸதநித பமகரிஸ 
இதில் லக்ஷண கீதம் உண்டு , 


25 -வது 


13 


அத்தியாயம் 2 


79 


180. தேசமுகாரி : - இந்த ராகமும் 25 -வது மேளகர்த் 
தாவில் ஜன்யம் . வக்ர ஸம்பூர்ணம் . இதில் லக்ஷண கீதம் 


ண்டு . 


ண 


நக 


என்ற 


ஆரோ : -ஸரிகம பதநிதஸ 

அவரோ : - ஸதநித பமகரிஸ 
- 181. சரத்யுதி : - இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் . 
25 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணம் ஸம்பூர் 
வக்ரம் . அவரோகணம் ஸம்பூர்ணம் . இதில் லக்ஷண கீதம் 
இருக்கிறது . 

ஆரோ : -- ஸரிகம பதநிதஸ 

அவரோ : - ஸநிதப மகரிஸ 
182. சாருகேசி : - இது 26 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் ரக்தி ராகம் . இதில் அநே 
கீர்த்தனைகள் உண்டு . 

உதாரணம் : - " ஆடமோடி கலதே " 
அய்யாவர்களின் கீர்த்தனம் . 

183. தரங்கிணீ : - இது 26 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யம் . வக்ர ஸம்பூர்ண ரக்தி ராகம் . 

ஆரோ : - ஸரிமகரி மபதநி தஸ 

அவரோ :-ஸநிதப மகரிஸ் 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . தீக்ஷிதரவர்களின் " மாயே " 
என்ற கீர்த்தனம் பிரஸித்தமான உதாரணம் . 

184 , ஸோமப்ரதாபம் : - இது 26 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஆரோகணத்தில் ரிஷப காந்தாரங்கள் வாஜ்பம் . 
வக்ர ஸஞ்சாரம் . அவரோகணம் ஸம்பூர்ணம். 

ஆரோ : -- ஸபம தநிஸ 
அவரோ :-ஸ்நிதப மகரிஸ 


80 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஸ்பா மகரி - பமதநி தபா மகரி - மதாரி . ஸநிதபம 
தநிஸா - தநிஸ்நி தப தநிஸா - பாம கரிஸா - ரிஸ் 
நிதப மதநிதப மகரிஸ்- போன்ற கிரமமான பிடிக 

ளால் ராக ஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 
185. ஸரஸாங்கி : - இது 27 - வது மேளகர்த்தா ராகம் 
ஸர்வ ஸ்வர ஸம்பூர்ணம் . சதுச்ருதி ரிஷப அந்தா காந்தார 
சுத்த தைவத காகலி நிஷாதங்கள் ராகச் சாயா ஸ்வரங்கள் 

உதாரணம் : -அய்யரவர்களின் " மேனு ஜூசி 
கீர்த்தனம் . 

பட்டணம் சுப்ரமணிய அய்யர் கீர்த்தனம் 
" நீ கேல தயராது என்பதும் முக்கியம் . 

186. கமலாமனோகரி : - இது 27 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஒளடுவ ஷாடவ ராகம் . ஆரோகணத்தில் ரிஷப 
தைவதங்களும் - அவரோகணத்தில் ரிஷபம் மட்டும் வர்ஜ்ய 
ஸ்வரங்கள் மிகுந்த ரக்தியான ராகம் . 

--- ஸகம பநிஸா 
அவரோ : - ஸநிதப மகஸா 

இதற்கு ரிஷபம் வர்ஜ்ய மாயிருப்பதைக் கொண்டு 
இதை 15 - வது , மேளத்தில் ஜன்யமான ராகம் என்று அபிப் 
ராயப் படுவோரும் உண்டு . ஆனால் கிரந்தங்களில் அதற் 
குள்ள ஆதாரம் ஒன்றும் காணோம் . 

உதாரணம் : -- அய்யரவர்களின் “ நீமுத்து மோமு 
என்ற கீர்த்தனம் பிரஸித்தம் . தீக்ஷிதரவர்களின் கஞ்ச 
தளாயதாக்ஷ 

என்னும் கீர்த்தனம் . 33 - வது மேளகர்த் 
தாவில் இதே ஆரோஹண அவரோஹண கிரமமுள்ள மனோ 
கரீ என்ற ராகத்தில் ஸங்கீத ஸம்ப்ரதாய ப்ரதர்சினியில் 
காணப்படுகிறது . 

187. ஸிம்ஹவாஹினி : - இதுவும் 27 -வது மேளகர்த்தா 
வில் ஜன்யம் . ஷாடவ ஸமபூர்ணம் . ஆரோகணத்தில் ரிஷ 
பம் வர்ஜ்யமான ரக்திராகம் . 


ஆரோ : 


அத்தியாயம் 2 


81 


நெனருஞ்சரா 


ஆரோ --- ஸகம பதநிஸ் 

அவரோ : - ஸ்நிதப மகரிஸ் 

உதாரணம் : -அப்யரவர்களின் 
என்ற கீர்த்தனம் . 

188. நளினகாந்தி : - இது 27 - வது மேளத்தில் ஜன்ய 
மான வக்ர ஷாடவம் . தைவதம் வர்ஜ்யம் . ஆரோகணத் 
தில் ரிஷபம் வக்ரம் . 

ஆரோ : -- ஸகரிய பரிஸ் 
அவரோ : -- ஸநிப மகரிஸ் 


ஸ்கர் -ரிமா-நீ 

பலா--- ஸ்ரிஸநி 

பாரிமகரிஸ 
போன்ற தாட்டு வரிசைப் பிடிகள் ரஞ்ஜகம் . அய்ய 
ரவர்களின் மனவ்யால கிஞ்சரா ” என்ற கீர்த்தனம் 

பிரஸித்தமான உதாரணம் . 
189 . 

ஸுரஸேநா : - இது 27 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஔடுவ 

ஸம்பூர்ண ராகம் - ரக்தியுள்ளது . 
ஆரோகணத்தில் காந்தார நிஷாதங்கள் வாஜ்யம் . 

லக்ஷண 
கீதம் உண்டு . 

ஆரோ : - ஸ்ரிமபத ஸ 

அவரோ :-ஸ் நிதபமகரி ஸ 
கிரமமான ஸஞ்சாரங்களினாலேயே ராகஸ்வரூபம் 

நன்கு விளங்கும் . 
190. திவ்யபஞ்சமம் : - இதுவும் 27 - வது மேளகர்த்தா 
வில் ஜன்யம் ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . 

லக்ஷண கீதம் 
உண்டு . 

ஆரோ :-ஸரிக்மப 
அவரோ : - ஸ் நி தபமகரி ஸ 


த . ர . - 6 


82 


அனுபவராக லக்ஷணங்கள் 


இதில் 


உள . 


- 


பூர்ணம் . 


191 ஹரிகாம்போஜி : - இது 28 - வது மேளகர்த்தாராகம் 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . சதுச்ருதி ரிஷபம் , அந்தரகாக் தா 
ரம் சதுச்ருதி தைவதம் கைசிகி நிஷாதம் . இவைகள் ராகச் 
சாயாஸ்வரங்கள் . ப்ரஸித்தமான ரக்தியுள்ள மேளகர்த்தா 
அநேக கீர்த்தனைகள் 

அய்யாவர்களின் 
எந்தராநீதன " தினமணிவம்ச என்ற கீர்த்தனைகள் 
ப்ரஸித்தம் . 

192 , காம்போஜி : - இது 28 - வது மேளகர்த்தாவில் 
" ஜன்யமான புராதன ப்ரஸித்த கனராகம் பாஷாங்கம் - 
ஆரோகணத்தில் நிஷாதம் வர்ஜ்யம் . அவரோகணம் ஸ்ம் 

ஆரோகணம் ஸ ரி க ம பத ஸா - அவரோகணம் 
ஸநிதபமகரி ஸ என்பது பிரஸித்தமான அபிப்ராய 
மானாலும் ஸா 8 * பா தா ஸா என்ற லக்ஷணப்பிடிப்பும்-ம 
கபத ஸா என்ற லக்ஷணப்பிடிப்பும் இந்த ராகத்தின் பூர்ண 
களையையும் கொடுக்குமாகையால் இவைகளை கவனித்து 
உபயோகப் படுத்துவதுடன் நிஷாதம் காகலியாகப் பேசு 
வதையும் மெய்பிக்க வேண்டும் . இதில் அநேக வர்ணங்கள் 
கீர்த்தனைகள் பதங்கள் உள . 

ஆரோ : -ஸரிகமபத ( மகபத ) ஸா 
அவரோ :-ஸ நிதபமகரிஸ் நிபா தா ஸா 

உதாரணம் : - அய்யரவர்களின் மாஜானகி 
என்ற கீர்த்தனம் . 

193. யதுகுலகாம்போஜி : - இது 28 - வது மேளகர்த்தா 
வில் ஜன்யமான புரா தன ரக்திராகம் ஸரிம பதஸா - ஸ்நி 
தபமகரிஸ என்ற ஸஞ்சாரம் கிரமம் இதற்கு ரிஷபகாந்தா 
ரங்கள் கமக ஒரிகையுடன் பேசும் . இதை அனுபவத்தினால் 
காணலாம் . ரிஷப நிஷாதங்களை தீர்க்கமாய்ப் பிடிக்கவேண் 
டும் . மத்யமத்தை மிகுந்த கமகத்துடன் பிடிக்க வேண்டும் . 

” . ரீக ” என்ற அசைவுகள் விசேஷம் . 
காகலி நிஷாதம் . 


காம் 


காம் 


அத்தியாயம் 2 


83 


ஆரோ : 

ஸரிம காம பத ஸா 
அவரோ : நிதபமகரிஸ பா தா ஸா 





இதில் அநேக கீர்த்தனைகள் பதங்கள் உள . அய்யாவர் 
களின் “ ஏதாவுன நேர்ச்சிதி என்ற கீர்த்தனம் 
ப்ரஸித்தம் . பட்டணம் சுப்ரமணிய அய்யர் அவர் 
கள் பதரே ” என்ற மிகவும் அழகான வர்ணம் 
செய்திருக்கிறார் . (" வர்னமாலிகை ” என்ற நூலில் 

காண்க ) 
194. கமாஸ் : - 28 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் வக்ர 
ஸம்பூர்ணம் . ரஞ்சகமான பாஷாங்க ராகம் என்றே சொல்ல 
லாம் . ஆரோஹணத்தில் காந்தாரம் வக்ரம் . 

ஆரோ : ஸகம பகாம பதநிஸ 
அவரோ ஸநிதப மகரிஸ 
இந்த ராகத்தில் ரிஷபமே வர்ஜ்யம் என்ற ஓர் அபிப் 
ராயமும் இருந்து வருகிறது . அதன்படி பார்த்தால் 
ஸகம் பதநிஸ - ஸ்தி தபமகஸ் -- என்ற கிரமம் ஏற் 
படும் . ஆனால் அனுபவத்தில் 

என்று ஆரோஹணத்திலும் ஸநிதப 
மகரிஸ் 

என்று அவரோகணத்திலும் பாடப்பட்டு 
வருகிறது . தவிரவும் " ஸநிஸ " என்ற இடங்களில் 
காகலி நிஷாதம் பேசும் . இதில் தாட்டுவரிசைகள் 
மிகவும் ரஞ்ஜகம் . உதாரணமாக ஸ்நிதபம்பா - 
தமா 

மதா . த - நீ நிஸா போன்ற 
பிடிகளும் ஸமகம் பகாம் - பதநித பதம்ப 
பதநிஸ 

நிஸ்ரி ஸநீதா பகாம பதநீத 
போன்ற பிடிகளும் -- ஸ்ரிநிஸ --- 

நிஸஸநி தநிநித 
போன்ற ஜண்டைவரிசைப் பிடிகளும் மிகவும் 
பஞ்சகம் . இதில் அளவற்ற ஜாவளிகள் இருப்பதால் 


ஸ்காம பகாம 


ஸமகம் 


12 


4 


--பகா - மயா 


கமநித 


ஸதா 


-- 


84 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஜாவளிக்காகவே இந்த ராகம் ஏற்பட்டதோ என்று 
கூட எண்ணும்படியாக விருக்கிறது . இதில் அநேக 
கீர்த்தனைகள் உள . 


“ ஸீதாபதே 


உதாரண்ம் : 

அய்யரவர்களின் 
“ ஸ்ஜன ஜீவனா ” என்ற கீர்த்தனைகள் . 


195. கர்நாடகப்யாகு : - இது ஓர் ஸம்பூர்ண வக்ர ரக்தி 
ராகம் . உபாங்கம் 28 - வது மேளத்தில் ஜன்யம் . எப்போ 
தும் பாடக் கூடியது . 

ஆரோ : -ஸரிகம பதநிஸ் 

அவரோ - ஸநிதநி பதமா கரிகஸா 
ஸரிகமா பதமா - பதநிஸா நிதநி பதமா - கஸா ரிக 
மா - மகரிஸ நிதநிஸ ரிகமா -- மபதநி ஸரிகமா -- மக 
ரிகஸா. நிதநிபா மகரி கஸா போன்ற தாட்டு வக்ரப் 
பிடிகள் மிகவும் ரஞ்ஜகம் . மேலே 

காட்டியபடி 
மத்யமங்களை கம்பீரமாய்ப் பிடிக்க வேண்டும் . 
பதமா என்பது லக்ஷணப் பிடிப்பு . 
உதாரணம் :-அய்யரவர்களின் “ நே ... நெந்துவெத 

என்ற கீர்த்தனம் ப்ரஸித்தம் . 
196. கேதாராகெள்ள : - இது 28 - வது மேளத்தில் ஜன் 
யம் . ரக்தியான புராதன ராகம் - ஔவெ ஸம்பூர்ணம் . 
ஆரோகணத்தில் காந்தார தைவதங்கள் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸ்ரிம பநிஸா 
அவரோ :-ஸநிதப மகரிஸா 

இதில் வரும் ஸ்வரங்களை நீண்டொலிக்கச்செய்கிற 
ப்ரயோகங்கள் மிகுந்த ரஞ்ஜகம் . கமக வரிசைகளும் ரக்தி 
யுள்ளவை . 


குதுரா 


- 


அத்தியாயம் 2 


85 


ஸரிமா- பஸோ -- நிஸரீஸ்ா நிதபா ரிமபா - நீதடா 
தபமகரீ -- ஸரிமா மகரி -- ரிமபந்த பமகரீ - ம 
ஸரிஸா - நிதபா - மபநீத பமகரி ஸாநித பநிள g 
ரி மா மகரீ - மக ரிஸா போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
மேலே குறித்தபடி அவரோகப் பிடிகளில் வரும் 
நிஷாதம் குறைந்து பேசுவதையும் மகரீ என்ற பிடிக் 
ளில் ரிஷப காந்தாரத்திலிருந்து இழுக்கப் பட்டு 
பிடிக்க வேண்டும் . 

அனுபவ மூலமாயும் கேள்வி 
யாலும் அறிய வேண்டும் . 
உதாரணமாக : -- தியாகய்யரவர்களின் 

வேணுகான லோலுனி தீக்ஷிதரவர்களின் 
“ நீலகண்டம் பஜே " பூச்சி ஸ்ரீனிவாஸ்ய்யங்கார் அவர்களின் 
ஸரகுண பாலிம்ப 

என்னும் கீர்த்தனைகள் . 
197. நாராயணகெளள : - 28 -வது மேளத்தில் ஜன்யம் 
இதற்கும் கேதாரகௌளத்திற்கும் உள்ள வித்யாஸத்தை 
அனுப 

பவத்தால் அறிவதுடன் கூட இதிலிருக்கும் பநிதநிஸா 
--மகரிகரிஸா என்ற ப்ரயோகங்களை உற்று நோக்கி சுத்த 
மான சஞ்சாரம் செய்வதினாலேயே ராகஸ்வரூபம் நன்கு 


துளஸி 


. 


பில்வ 


விளங்கும் . 


ஆரோ : - ஸரிமப நிஸா 

அவரோ : - ஸநிதபமகரி கரிஸ 
இதில் அநேக வர்ணங்கள் க்ருதிகள் உள . 

உதாரணம் : - அய்யரவர்களின் " கதலே வாடு 
இங்க தயராகு 

என்ற கீர்த்தனைகள் . 
198 . ஸஹரு : - இது 28 - வது மேளத்தில் ஜன்யமான 
புராதன ரக்திராகம் . வக்ர ஸம்பூர்ணம் . 
ஆரோ : 

ஸரிகமபம தா நிஸ் 
அவரோ : -ஸ நீ தபமகம ரிக ரி ஸ் 


86 


அனுபவராக லக்ஷணங்கள் 


இந்த ராகத்தில் ஸ்வரங்களின் சருதிபேத விஷயங் 
களை செவியார லாய்க் கேட்டு அனுபவ பூர்வமாய்ப் பாட 
வேண்டும் . இல்லாதவரை ரஞ்சிக்காது , 

இதில் ரிகரிஸ - ரீகமபம ககரி கரிஸ போன்ற பிடிக 
ளில் காந்தாரம் குறைந்து பேசும் . மதாரிஸ் -- 
ஸ்பா ப்ரயோகங்கள் 

அடிக்கடி பேசும் . 
இதில் அநேக கீர்த்தனைகள் பதங்கள் ஜாவளிகளும் 


என்ற 


உள . 


என்ற 


ரா : ---- 


நிஸா 


உதாரணம் :--அய்யரவர்களின் " கிரிபை " 
கீர்த்தனம் ப்ரஸித்தம் . 

199. நாட்டகுரஞ்ஜீ : -- இது 28 -வது மேளத்தில் ஜன்ய 
மான வக்ர ஸம்பூர்ணராகம் -- புராதன ரகதிராகம் . 

ஆம்தே 

ஸரிகம 
அவரோ : -- ஸ நிதமகரிகவா 
ரோகண அவரோகண கிராமங்களின் சுத்தமான 
வஞ்சாரங்களினாலேயே ராகஸ்வரூபம் நன்கு விளங் 
கும் . ஆனால் இதற்கு அவரோஹணத்தில் பஞ்ச 
மத்தை வக்ரமாகவும் பிடிக்கும் போது ஸநித மகமப 
கரிஸ என்று வரும் ப்ரயோகம் இந்தராகத்தின் 
மற்றொரு ஸ்வரூபத்தையும் நன்கு விளக்கும் . இதில் 
அனேக வர்ணங்கள் கிருதிகள் உள . 

உதாரணம் : - அய்யரவர்களின் “ மனஸுவிஷயநட ” 
குவலயதள 

; ராமஸ்வாமி சிவன் அவர்களின் " எக்காலத் 
திலும் மறவேன் என்னும் கீர்த்தனைகள் . 
200. ஸுரட்டி : - இது ஓர் ரக்தியான 

ஓர் ரக்தியான ஜன்யராகம். 
28 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத்தில் காந் 
தார தைவதங்கள் வாஜ்யம் . அவரோகணம் ஸம்பூர்ணவக்ரம் . 


G 


அத்தியாயம் 2 


187 


--ஸ 


இது ஓர் மங்களகரமான 

ராகமாகையால் இதை மங்களம் 
பாடுவதற்கு உபயோகிக்கிறார்கள் . 

ஆரோ : --ஸரிமப நீ ஸா 

அவரோ : தபமகபமரீஸ் 

இதில் வரும் ரிஷப நிஷாதங்கள் தீர்க்க ஓரிகை 
யுடன் பேசவேண்டும் , 

ரீமா பரீகி ஸாநிதபா மகபமரீ - மபநித பநிதப மகப 
மரீ - ஸரிமா மரீ - தபமக பமரீ ஸநிதப நிஸா 
போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் , 
உதாரணம் : -அய்யரவர்களின் 

பஜனபருல 
1 வோரவ்வரே ” என்ற கீர்த்தனைகள் . 

201 , மோஹனம் : - இது ஓர் ஔடுவ ரக்தி ராகம் 
28 - வது மேளத்தில் ஜன்யம் . மத்யம நிஷாதங்கள் வர்ஜ்யம் . 
காந்தார தைவதங்கள் நல்ல கமக ஓரிகையுடன் பேசவேண் 
டும் . தாட்டு வரிசைகள் நல்ல ரக்தியைக் கொடுக்கும் . 
ஆரோ : 

கப தஸா 
அவரோ : -ஸதப கரிளா 
ஸரிகரி ஸத- தஸரி ஸதப- பதஸ தபக - கபதப 
கரி - ரிகப கரிஸ -ரீக ளரிள 

பதப - காப 
ரிகரி - ஸாரி தஸதஸ ரிகபத எரிக போன்ற பிடிகள் 
ரஞ்ஜகம் . இதில் அநேக கீர்த்தனங்கள் பதங்கள் 


ஸரிக 


- 


தாஸ 


உள . 


நன்று 


. 


உதாரணமாக : - அயயரவர்களின் மோ 

ஹன ராம 
பாலிம்ப அருணாசலகவியின் 

ஏன்பள்ளி கொண்டீ 
ரைய்யா என்னும் கீர்த்தனைகள் . 

202. ஸிந்துகன்டை : -28 -வது மேளத்தில் ஜன்யம் . 
ஆரோஹணம் ஒளடுவ வக்ரம் அவரோஹணம் ஸம்பூர்ணம் 
ஆரோகணத்தில் தைவத நிஷாதங்கள் வர்ஜ்யம் . 


88 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஆரோ : -ஸ்மகம ரிகம்பஸ் 
அவரோ : -ஸ்நிதப மகரிஸ 


நன்னு 

கன்ன 


ஸமகம ரிபம் - பஸ் நிதபம கம --- 

- கரி கம ரிகம் 
கரிஸ் நித பஸ் போன்ற வக்ர பிடிகள் ராகரஞ்ஜகம் . 
உதாரணம் :-அய்யரவர்களின் 

தல்லி என்ற கீர்த்தனம் . 
203. நீலாம்பரி : - 28 -வது மேளகர்த்தாவில் ஜன்யமான 
வக்ர ஸம்பூர்ணம் - ப்ராசீன ரக்திராகம் பாஷாங்கம் சுத்த 
மத்யம காகலி நிஷாதங்கள் ராகச் சாயாஸ்வரங்கள் . 
ஆரோகணப் பிடிகளில் காகலியும் அவரோகணமான சில 
இடங்களில் கைசிகி நிஷாதம் பேசும் . 

ஆரோ : -ஸரிகம பதப நிஸா 

அவரோ : -ஸநிபம கரிகஸா 

பதப - பரிதப - போன்ற இடங்களில் கைசிகி 
நிஷாதம் பேசும் . ஜன்டை தாட்டு வரிசையான ப்ரயோகங் 
கள் ராகரஞ்ஜகம் . 

நிநிபம் - பபமக -- மமகஸ் மகபம் நிபஸ் 
நிபம - போன்றவை உதாரணம் இதில் மத்யம ஸ்வ 
ரத்தை ந்யாஸமாகவைத்து உருக்கயாய் கமக ஓரி 
கையுடன் விந்யாஸம் செய்தல் மிகரஞ்ஜகம் - ஸரி 
கமா - பரிஸ நிபமா - கமபத நிபமா 

-ரிஸாநி பமா 
கரிக ஸாரி கமா - பநி தநி பம கமா போன்றவைகள் 
உதாரணம் . இதில் அளவில்லாத கீர்த்தனைகள் 
பதங்கள் உண்டு . 
உதாரணமாக : - அய்யரவர்களின் 

என்னகாமன 
ஸ்கராங் 

தீக்ஷிதரவர்களின் அம்ப நீலாயதாக்ஷி 
மைசூர் லிங்கராஜர் அவர்களின் “ ச்ரிங்கார லஹரி ” என்ற 
கீர்த்தனங்கள் . 


ஸஸ் நிப 


- 


அத்தியாயம் 2 


89 


ஆரே 


3 


- 204. பலஹம்ஸா : -28 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ஒளடுவ வக்ர ஸம்பூர்ண ராகம் . இதில் ஐரோப்ய ஸங்கீ 
தங்கள் * தோன்றுவதை நன்கு காணலாம் . 

ரோ : - ஸ்ரிம பதஸ 
அவரோ : -- ஸநிதப மரிமகஸ 
ரிமபரி தபமரி மகள - மபத ஸநிதபம கரிகலா நிதப 
தஸா -- ரிமாம காரிஸ ரிகஸா - ரிமகஸா ரிமா 
போன்ற மூர்ச்சனைகள் அடிக்கடி வரும் 

உதாரணம் : அய்யரவர்களின் " தல்லி - தண்ட்ரி " 
சதாசிவராயர் அவர்களின் “ எவருக்காரு ப்ரோசேவா 
என்ற கீர்த்தனங்கள் . 

205. குந்தலவராளி : -- 28 - வது மேளகாத்தாவில் ஜன்ய 
மான ஒளடுவ வக்ரம் - மிகவும் ரஞ்ஜகமானது தாட்டு கம 
கப் பிடிகள் விசேஷம் . மத்யமமும் தைவதமும் ஜீவஸ் 
வரங்கள் ரிஷப காந்தாரங்கள் வர்ஜ்யம் . 

ஆரோ : -- ஸமபத நிதஸா 

அவரோ : - ஸநிதப மாஸா 
ஸமா பதநிதா --ஸநித 
த பமா 

தா பாமா 
ஸநிதப மபத நிதா 

நிதநி பதா - மபதநி 
ஸநிதா --ததநித தஸநித தநிதத பபமா போன்ற 
மத்யம தைவத 

ப்ரதானமான பிடிகள் 
ஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் . 

உதாரணம் : - அய்யரவர் களின் “ கலிநருலகு ” என்ற 
கீர்த்தனம் . 

206. ஸரஸ்வதி மனோகரி : -28-வது மேளத்தில் ஜன்ய 
மான வக்ர ஸம்பூர்ண ராகம் . ஆரோகணத்தில் நிஷா தம் 
வர்ஜ்யம் . மிகவும் ரக்தி புள்ள ராகம் . ஆங்கில ஸங்கீத 

மெட்டுகள் . 


தாப தநித 


ஸாஸ் மாம 


ராக 


90 


அனுபவராக லக்ஷணங்கள் 


நோட்டுகளில் வரும் ஸ்வரப்ரஸ் தாரங்கள் , போல் இதில் 
வரும் ஸ்வரங்கள் ரஞ்ஜக மானவை . 

ஆரோ 
அவரோ :-ஸ்தரிப மகரிஸ 


ஸ்ரிகம் பமதஸ் 


ஸ்ரி 


கஸ்ா- 


19 


ராகவா 


ஸரிக மாம் - பமத ஸாஸ 

ஸதநிபா 
மாம தாத ஸாஸ் --- மகரிஸ தநிபா -- மத்ஸத நிபாம 
காம கரிஸ போன்ற கிரமமான பிடிகளினாலேயே 
ராக ஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 
உதாரணம் : -- அய்யரவர்களின் “ எந்தவேடு கொந்து 

என்ற கீர்த்தனம் ப்ரஸித்தம் . 
207. ஈசமனோகரி : - இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் ,, 
28 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ரக்திராகம் 

ஆரோகணம் : -ஸரிகம பதிபத நிஸா 
அவரோகணம் : 

ஸநிதப மரிம கரிஸா 
ஸரிக மாம பநிப தநிஸா -- ரிமக - ரிஸா ஸநிதநி பத 
நிஸா- நிதபம ரிமக ரிஸா போன்ற வக்ரப் பிடிகள் 
ராகரஞ்ஜகம் . 

உதாரணம் அய்யரவர்களின் மனஸா ஸ்ரீ ராம 
சந்த்ர என்ற கீர்த்தனம் . 

208. உமாபரணம் : -- இது 28 - வது மேளகர்த்தாவில் 
ஐன்யம் . வக்ர ஸம்பூர்ணம் -- ரக்தியான ராகம் . 

ஆரோ : -- ஸரிகம பதநிஸ 
அவரோ : -- ஸநிபம ரிகமரி ஸநிஸா 
ஸரிகம பதநீ - ஸநிபம ரிகமாரி -- மபத நீஸ் நிபமரீ 
ரிகமப தாபா மகம் பம கமரிஸ் --பாமரீ கமப நிபா 
ஸநிபா ரிஸநி பமரீரிகமரி ஸநிஸா போன்ற பிடிகள் 


99 


அத்தியாயம் 2 


91 


பபதிபம் 


ரஞ்ஜகம் . நிஷாதத்தைத் தீர்க்கமாகப் பிடிக்கை 
யில் கம்பீரமாகப் பிடிக்க வேண்டும் . 

உதாரணம் : -அய்யரவர்களின் “ நிஜமர் மமுலனு 
என்ற கீர்த்தனம் . 

209. ஆந்தாளி : - இது ஓர் ஔடுவ வக்ர ராகம் . 
28 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . கம்பீரமான 

ராகம் . 
ஆரோகணத்தில் காந்தார தைவதங்களும் , அவரோகணத் 
தில் தைவதமும் வர்ஜ்யம் . மத்யம நிஷாதங்கள் ராகச் 
சாயா ஸ்வரங்கள் . ரிகமரிஸ என்ற ப்ரயோகம் அடிக்கடி 
வருவதால் ராக ஸ்வரூபம் தெளிவாகும் . 

ஆரோ : - ஸரிம பநிஸ் 
அவரோ : -ஸநிபம ரிகமரிஸ 
மபநி ஸாநிபம ரிகமரிஸ - ஸரிமா மரிக மரிஸ் ஸபம 

ரிகமரிஸ -- ரிவஸநி பநிஸரிமா போன்ற 
பிடிகள் ராகரஞ்ஜகமானவைகள் . 

உதாரணம் : -- அய்யாவர்களின் “ அபிமானமுலே 
என்ற கீர்த்தனம் . 

210. ஆந்தோளிகா : - 28 -வது மேளத்தில் உண்டான 
ஔடுவ ராகம் . ஆரோகணத்தில் காந்தார தைவதங்களும் 
அவரோகணத்தில் பஞ்சம காந்தாரங்களும் வர்ஜ்யம் . 
காந்தாரம் வர்ஜ் பமாயிருப்பதைக் கொண்டு ப்ரஸ்தாரக்ரமத் 
தில் 22 - வது மேளத்தில் ஜன்யம் என்று அபிப்ராயப் படு 
வோரும் உண்டு . 

ஆரோ : -- ஸரிம பநிஸா 

அவரோ : - ஸநித மரீஸா 
பநிதமா --ரீமபா - ஸநித மாரீ மபா - மபநித மாரீ 
ஸா - போன்ற பிடிகளில் மத்யம ரிஷபங்களில் ஓரி 
கை கொடுக்கவேண்டும் . 


* “ மயூரத்வனி ” என்று சிலர் வழங்குகிறார்கள் .. 


92 


அனுபவராக லக்ஷணங்கள் 


33 


உதாரணம் : - அய்யரவர்களின் ( 

ராகஸ்தாரஸ 
என்ற கீர்த்தனம் . 

211 . ஸாம் : - 28 - வது மேளகர்த்தா வில் ஜன்ய மான 
ரக்தியுள்ள ஒளடுவ ஷாடவ ராகம் . 

ஆரோ : --ஸரிம் பதஸா 
அவரோ : -ஸ்தபம கரிஸா 
உருக்க முள்ள கமக ராகம் . ஸரிமா மகரி காரி ரிம 
பாதயா மகரி காரி -- ரிமப் 

தஸா - ஸாஸ தாப மம் 
மகாரி ரிகரீ -- ஸரிமா மகரி- மபத ஸதாப போன்ற 
பிடிகள் ராக ஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் . 

உதாரணம் : - அய்யரவர்களின் “ சாந்தமுலேக 
என்ற கீர்த்தனம் பிரஸித்தம் . பட்டணம் ஸுப்ரமண்ய்யரின் 
மறவகவே ஓமனஸா ” என்ற கீர்த்தனமும் உண்டு . 

212. நவரஸகன்டை : -28 -வது மேளகர்த்தாவில் உண் 
டான ரக்திராகம் . ஆரோகணத்தில் தைவத நிஷாதங் 
களும் , அவரோகணத்தில் பஞ்சமும் வர்ஜ்யம் . 

ஆரோ : -- ஸரிம பஸா 
அவரோ : -ஸநித மகரிஸ 
மத்யமம் ஜீவஸ்வரம் கிரமமான எந்த ப்ரஸ்தாரமும் 
ரஞ்ஜகமாயிருக்கும் . ஸகம பாம கமப தமா கரிஸ 
ஸ்கமப நிதமா கரிஸா --ஸகம பஸா நிதமா கரி 
பாப ஸாஸ கரிகமா மகரிஸா - ரிநீத மாக ரிஸா - 
ஸ்நித பஸா போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
உதாரணம் : - அய்யரவர்களின் 

" நின்றுவினாநாம 
பலுகுகண்ட ” என்ற கீர்த்தனைகள் பிரஸித்தம் .. 
213. நாராயணி : - இதுவும் 28 - வது மேளத்தில் உண் 
டான ரக்தியான ஔடுவ ஷாடவ ராகம் . 


திந்து 


21 


அத்தியாயம் 2 


93 


ஆரோ : -ஸரிமபதஸ 
அவரோ : - ஸநிதப மரிஸ் 
காந்தாரம் வர்ஜ்யம் . நிஷாதம் ஆரோகணத்தில் 
வர்ஜ்யம் -- தேபா மரீம - பதஸா ஸநிநித தஸ் - ஸநி 
தபம பதாஸ -- ஸரிம ரிமா மரிஸ நிதஸ நிதபா - ரிமப 
தஸா நிதபா - பதபம ரிமரிஸ் போன்ற பிடிகள் ராகஸ் 
வரூபத்தை விளக்கும் ரஞ்ஜகமான பிடிகள். 

உதாரணம் : - அய்யரவர்களின் ராமநீவேகானி ” 
பட்டணம் ஸுப்ரமண்ய அய்யரின் கன்ன தண்டரீ நீவே 
என்ற கீர்த்தனங்கள் . 

214. காபிநாராயணி : - 28 -வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ஷாடவ ஸம்பூர்ண ராகம் . அவரோகணத்தில் வக்ரம் . 

ஆரோ : - ஸரிமப தநிஸா 
அவரோ : - ஸநிதப மரிகா ரிஸ 
ரிம ரிமா - பத பதநீ - தநிநித தப்பம் மரிகரி ரிக்க 
ரிஸா போன்ற ஆஹதப்ரத்யாஹத கமகங்கள் ரஞ்ஜ 
கம் . 
உதாரணம் : அய்யரவர்களின் 

ஸரஸ்ஸாம்தான 
215. பங்காளா : - 28 -வது மேளகர்த்தாவில் ஜன்யமான 
ஔடுவ வக்ர ஷாடவ ராகம் . 

ஆரோ : -- ஸரிகம பமரி பஸ 
அவரோ : -- ஸநிபம ரிகா ரிஸ 


ஸரிஸநி 


பலா 


வநிப 


ரிபா மகரி ஸரிகாரீ - பஸா ஸநிப மரிகா ரிரீ 
பா பமரீ மபஸாஸரிகரி 
பமரீ கரிஸா போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
உதாரணம் : -- அய்யரவர்களின் 

" கிரிராஜஸ்தா 
முனுபேதெலியக என்ற கீர்த்தனைகள் பிரஸித்தம் . 

- 
ஆங்கிலேய ஸங்கீத மெட்டுகள் மாதிரி . 


* 


94 


அனுபவராக லக்ஷணங்கள் 


215. பஹுதாரி :-28 - வது மேளத்தில் ஐன்யமான 
வக்ர ஷாடவ ஒளடுவ ரக்திராகம் . 

ஆரோ :--ஸகம் தபத நிஸா 
அவரோ :--ஸநிப மகஸ் 
பதநிபா மகா - மதபத நிஸாநி பமகா - கமதப தநீப 
மகா - கமதப் பமகளா போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் 
உதாரணம் : - அய்யரவர்களின் 

ப்ரோவபாரமா 
என்ற கீர்த்தனம் . 

217. சாயாதரங்கிணி : -28 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான பலபாஷங்க ராகங்களில் இதுவுமொன்று . 

ஆரோ :-ஸரிம கமப நிஸா 
அவரோ : -- ஸநிதப மகரிஸா 
கிரமமான ஸ்ஞ்சாரங்களினாலேயே ராகஸ்வரூபம் 
நன்கு விளங்கக் கூடியது . 
ஸ்ரிமா மகமா -பநிஸா நித 

தெபா--- மகம் பரிநி 

தபா 
பஸா நிதப மகாரி என்ற ப்ரயோகங்கள் ரஞ்ஜகம் 
மேலே காட்டியபடி அவரோஹணங்களில் நிஷாதம் 
குறைவு . 

உதாரணம் :-அய்யாவர்களின் இதரதைவமுல 
வல்ல தீக்ஷிதரவர்களின் " 

ஸரஸ்வதி சாயா தரங் 
என்ற கீர்த்தனைகள் . 
218 , கோகிலத்வனி : - 28 -வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான வக்ர ஸம்பூர்ண ராகம் . ஆரோகணத்தில் பஞ்சமம் 
வர்ஜ்யம் . . 

மிகுந்த ரக்தியான ராகம் . சுத்தமத்யம சதுச் 
ருதி தைவதங்கள் ராகச் சாயாஸ்வரங்கள் . 

ஆரோ : - ஸரிக மதநி தஸ் 
அவரோ :-ஸ்கிதநி பமகரிஸ் 


( 6 


46 


கிணி 


அத்தியாயம் 2 


95 


மதநி தஸா - ரிஸநி தநிப மகரிஸ் நிதரி ஸரிகா மதநி 
பமக ரிகமா -- கரிஸ் ரிகா மதா -- நிபம்க ரிகமா - தத 
நித தஸநித நிபமக கமதா நிமதக மதமத --- நிதஸநி 
தநிதஸ ஸரிகரி கமகரி ஸநிதநி பா மதநித தநிதா 
ரிஸரி கரிகம் - மகரிஸ நிதபொ மகரி ஸரிகமா 
போன்ற பிடிகள் ராகரஞ்ஜகம் . 
உதாரணம் : - அய்யரவர்களின் " தொலி நேறுஜேயு 

( கொளியாடேநாயெட " என்ற கீர்த்தனைகள் . 
219. ஸ்வராவளி : - 28 -வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான . 

வக்ர ஸம்பூர்ண ராகம் . ஆரோகணத்தில் ரிஷபம் 
வாஜ்யம் . 

ஆரோ : -- ஸமகம பகித நிஸ 

அவரோ :-- ஸநிபத மகரிஸ 
உதாரணம் : -- அய்யாவர்களின் 

ப்ராரப்தமிட் 
லுண்டக என்ற கீர்த்தனம் . 
220 . நாகஸ்வராவளி : -28 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 

ஔடுவ ராகம் . ரிஷப நிஷாதங்கள் வர்ஜ்யம் . 
மிகுந்த கம்பீரமான ரக்தி ராகம் . 

ஆரோ : - ஸ்கம பதஸ் 
அவரோ : ஸதப மகஸ் 
இந்த ராகத்தில் தாட்டு ப்ரயோகங்கள் மிகவும் ரஞ் 
ஐகம் - ஸமகம் -பஸ்தஸ் ஸ்தபத மபகஸா கமப 

- தஸ்க 

மபா -- பதஸ் தஸ்ா 
ஸ தபம பதஸா போன்ற பிடிகள் . 
உதாரணம் : - த்யாகய்யர் அவர்களின் ஸ்ரீபதே " 
- பட்டணம் ஸுப்ரமண்ய அய்யரவர்களின் " கருட 
க்மன என்ற கீர்த்தனங்கள் . 


மான 


மகா -- மயம 


கா- 


96 


அனுபவராக லக்ஷணங்கள் 


- 


( 


221. ராகபஞ்ஜரம் : - இது 28 - வது மேளகர்த்தாவில் 

காந்தாரம் வர்ஜ்யம் . ஆரோகணத்தில் வக்ரமா 
யும் அவரோகணத்தில் பஞ்சமும் வர்ஜ்ய மாயுமுள்ள ரக்தி 
ராகம் . 

ஆரோ : -- ஸரிமப தநிதஸ் 
அவரோ : - ஸநித மரிஸ் 
ரிமபத நிதத மரிஸ் - நிதப தநிஸ ஸரிமாம் - ரிமபத 
மரிஸ் ரிமா- தஸநி தமா ரிஸரிமா போன்ற பிடிகள் 
ராகஸ் வரூபத்தை நன்கு விளக்கும் அய்யரவர்களின் 

ஸார்வபௌம் என்ற கீர்த்தனை ப்ரஸித்தம் . 
222. ஸுபோஷிணி : -- இது 28 - வது மேளகர்த்தாவில் 
உண்டான ஓர் வக்ர ஸம்பூர்ண ஜன்யமான ராகம் . 

ஆரோ : - ஸ்கரிம பதநி பஸா 
அவரோ : -ஸதநி பமகஸ 
ஸ்ஞ்சார க்ரமங்களினாலேயே ராக ஸ்வரூபம் நன்கு 
விளங்கும் . அய்யரவர்களின் " ரமிஞ்சு வாரெவ 
ருரா 

என்ற கீர்த்தனம் தகுந்த உதாரணம். 
223. மாளவி : -28 - வது மேளகர்த்தாவில் ஜன்யமான 
வக்ர ஸம்பூர்ண ரக்தி ராகம் . 

ஆரோ : - ஸரிகம பநிம தநிஸ 
அவரோ : -ஸநிதநி பகம ரிஸ 
வக்ரப் பிடிகள் இதில் மிகவும் ரஞ்ஜகம் . 
தநிஸா --நிஸரி காம கமரீ - ரிஸநி ஸாநித நிபா 
காமதா நிதநிபா - மகமரி - ஸரிக மபரி மாத நிஸா 
போன்ற பிடிகள் மிகவும் ரஞ்ஜகம் . 

உதாரணம் : -- அய்யரவர்களின் “ நெனருஞ்சிநாது 
என்ற கீர்த்தனம் . 

* சுப்ர , அய்யரின் “ இதிநியாயமா ” வும் தெரிந்த 
கீர்த்தனமே . 


13 


கம்பம் 


அத்தியாயம் 2 


97 


நிரவதி 


என்ற 


கீர் 


224. ரவிசந்தரிகா : -28 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் 
ஒளடுவ வக்ர ஷாடவ ராகம் . பஞ்சமம் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிகம தநிதஸ 

அவரோ : - ஸநித மகரிஸ 
மாம காரி ஸரிகமா நிதமா தஸநி தமா - மதநித ஸநி 
தம - ரிகம காரி ஸ்ரிகா நிதஸ்நி தமக ரிஸா போன்ற 
பிடிகள் ரஞ்ஜகம் . அய்யரவர்களின் 
ஸுகதா ( மாகேலரா 

சர்த்தனைகள் 
பிரஸித்தம் . 
225. ப்ரதாபவராளி : - 28 -வது மேளத்தில் ஜன்யமான 
ஒளடுவ ஷாடவ ரஞ்ஜக ராகம் . கமக ஓரிகை யுள்ளது . 

ஆரோ : - ஸரிமா பஸ் 
அவரோ : - ஸதப மகரிஸ் 
ஸரிமா மமக ரிகரீரிமபத பாமகரிமா - மபத் பஸா - 
ரிமமக ரிஸா தபா - மபஸா தபா மகரி மகரிஸ் 
போன்ற ஸ்ஞ்சாரம் ரஞ்ஜகம் . 

ரஞ்ஜகம் . அய்யரவர்களின் 
( விருநாஸகொனி 

என்ற 

கீர்த்தனம் 


தகுந்த 


உதாரணம் . 


226. ஜஞ்ஜோடி : -28 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மானமத்யஸ் தாயிராகம் . நிஷாதாந்தம் . மிகவும் ரஞ்ஜக 
மான பாஷாங்கம் , செஞ்சுருட்டி என்று தமிழில் வழங்கு 
கிறது . 

ஆரோ : -- தஸரிக மபதம் 
அவரோ : -- தபமக ரிஸ்நி தபரி தகிப தஸ்ா 
இதில் சில இடங்களில் ஸாதாரண காந்தாரம் காகலி 
நிஷாதம் இவைகளை ப்ரயோகப்படுத்த வேண்டும் . 
அப்போதுதான் ராகத்தின் பூர்ண ரஞ்ஜகம் வெளிப் 


த . ர .- 7 


98 


அனுபவராக லக்ஷணங்கள் 


15 


படும் . ரிமகரி ஸகிதாபா - பதபத ஸாஸ் தஸாஸ் 
ரிமரி பமகா - ககமாம கரிஸ நிஸா 

-நிஸரிஸ நிதா 
தஸரிக மபா மகா - கமபத நிதப மகா கமகரி ஸநிஸரி 
கரிஸ நிஸரி ஸநிதா -- போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
இதில் அநேக ஜாவளிகள்- பதங்கள் காவடிச்சிந்து 
கள் உள - அய்யரவர்களால் 

ராம் ராம் ராம் 
என்ற கீர்த்தனையும் உண்டு . 
227. த்விஜாவந்தி :--- 28 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான வக்ர ஸம்பூர்ண ரக்தி ராகம் . இதில் உள்ள காந்தாரம் 
கொஞ்சம் குறைந்து பேசுவதை அனுபவத்தாலும் கேள்வி 
யினாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் . ஒரு தடவையாவது 
கேட்டால் தான் ஸ்வரூபம் நன்கு தெரியும் . 

ஆரோ : -- ஸரிமக மபத நிஸ் 
அவரோ : - ஸநிதப மகரிகஸ 
ஸரிம கமபா --- மகரிக ஸா 

ஸநிதப் மகம் மகம் கரி 
கஸா- ரிமகம் ரிகஸ் -- மீகமப தநிஸ நிதபா போன்ற 
பிடிகள் ரஞ்ஜகம் . இதில் 

இதில் அநேக கீர்த்தனைகள் 

கவிராயர் ராமாயணத்தில் உள்ளன . 
பதங்கள் உள - தீக்ஷிதரவர்களால் " சேத ஸ்ரீபாலக் 

ருஷ்ணம்பஜரே ” என்ற கீர்த்தனம் உண்டு . 
228. தேசாக்ஷி : --இது 28 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ராகம் . ஆரோகணத்தில் மத்யம நிஷாதங்கள் வாஜ் 
யம் . அவரோஹணம் வக்ர ஸம்பூர்ணம் . காலை நேரத்தில் 
மிகவும் ரக்தியைக் கொடுக்கும் ராகம் . 

ஆரோ - ஸரிக பதஸ் 
அவரோ : -ஸநிதப மகம ரில 
இது பஞ்சமாந்தரர்கம் என்றும் மபதஸ் ரிகமப 
மரிகஸ் நிதம் என்ற ஸஞ்சாரக்ரமம் உள்ள தென்றும் 


அருணாசல 


--- 


அத்தியாயம் 2 

| 99 
அபிப்ராய்ப்படுவோரும் உண்டு . ஸங்கீத ஸம்ப்ரதாய 
ப்ரதர்சினியில் காணப்படும் - நாராயண தேசாக்ஷி 
என்ற ராகம் 29 -வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மென்றும் ஸரிகம பதநிஸ ஸநிதப மகரிஸ என்ற 
ஸர்வ ஸ்வர ஸம்பூர்ண ஸஞ்சாரம் காணப்படுகிறது . 
சைல தேசாக்ஷி என்று 35 - வது மேளகர்த்தாவில் 
ஐன்ய ராகமாகக் காணப்படும் ராகத்திற்கும் இதற் 
கும் ஸம்பந்தமில்லை . அதில் பமக பதஸா - ஸ்நிதஸ 
நிபம ரிஸ என்ற ஸஞ்சாரம் போடப் பட்டிருக்கிறது . 
அனுபவத்தில் இதில் ஷட்சுருதி ரிஷபம் கலக்க 
வில்லை யாகையால் 28 - வது மேளகர்த்தாவில் தான் 
* ஜன்யம் என்று சொல்ல வேண்டும் . அம்மாதிரி 
லக்ஷண கீகமும் இருக்கிறது . இதில் அநேக சில்லரை 
உருப்புடிகளும் கதை பாட்டுகளும் இருக்கின்றன . 


229. நடநாராயணி : --இது 28 - வது மேளகர்த்தாவில் 
உண்டான ஓர் வக்ர ஸம்பூர்ண ஜன்ய ராகம் ரக்தி ராகம் 
ஆரோகணத்தில் பஞ்சம வர்ஜ்பம் வக்ரம் . அவ்ரோகணம் 
ஸம்பூர்ண வக்ரம் . 

ஆரோ : -- ஸ்ரிகம தநிதஸ 

அவரோ : -ஸ்நிதப மகம ரிஸ் 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

கிரமமான ஸஞ்சாரங் 
களினாலேயே ராகஸ்வரூபம் விளங்கும் . 

உதாரணமாய் : -ஸரிகா மதாத தரிபா மகம ரிஸ- 
மதநித ஸநிதபா மகம ரிஸ- தரித ஸாஸா ரிகம ரிஸா -- ஸகி 
தபாம கமரீ -- ரிகமதா நிதப மகமரி - ஸரிஸ நிதஸ போன்ற 
பிடிகளில் ராக ஸ்வரூபம் விளங்கும் . தீக்ஷிதரவர்களின் 
மஹாகணபதே என்ற கீர்த்தனம் தகுந்த உதாரணம் . 


100 


அனுபவராக லக்ஷணங்கள் 


230. மத்தகோகிலம் : - இதுவும் 28 - வது மேளகர்த் 
தாவில் ஜன்யம் . நிஷாதாந்தம் . காந்தார மத்யமங்கள் 
வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரித தபஸ்ரீ 
அவரோ : -- நிததப ஸரிஸ 
உதாரணம் : -லக்ஷண கீதம் உளது . 
231. தீரசங்கராபரணம் : - அல்லது சங்கராபரணம் 
என்று சுருக்கமாய்ச் சொல்லப்படும் . இந்த ராகம் 29 -வது 
மேளகர்த்தாராகம் . கம்பீரமான கனராகம் 5-வது சக்ரத் 
தின் 5 - வது ராகம் ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . எப்போதும் 
பாடக்கூடியது “ ஸ்தாப் ” என்ற ப்ரயோகம் இந்த ராகங்களை 
நன்கு காட்டும் . இதில் அளவிறந்த வர்ணங்கள் , பதங்கள் , 
கீர்த்தனைகள் உள. 

உதாரணம் : - அய்யரவர்களின் “ ஸ்வரராகஸுதா " 
என்ற கீர்த்தனம் . 

232. அடாணா : - இது 29 - வது மேளத்தில் ஜன்யமான 
புராதன வக்ர ஸம்பூர்ண பாஷாங்க ராகம் என்றும் தேசீய 
மென்றும் ஸம்பூர்ண ஸ்வரூபம் உள்ள தென்றும் சொல்லி 
யிருக்கிறார்கள் . ஆனால் இந்த ராகத்திற்கு ஒரே வழி 
யான ப்ரயோகம் இல்லை இதில் ஸாதாரண மாய் வழங்கு 
கின்ற மூர்ச்சனைகளை அனுபவத்தினால் தான் அறிய முடி 
யும் . இதில் இரண்டு நிஷாதங்களும் சிலளமயங்களில் அற் 
பமாய் ஸாதாரண காந்தாரமும் வரும் . கைசிகி நிஷாதம் 
தீவ்ரதைவதம் சேரும் பிடிகள் இந்த ராகத்தில் வருகிறபடி 
யால் இதை 28 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் என்று 
அபிப்ராயப்படுவோரும் உண்டு . ஆனால் பாஷாங்க ராகங் 
களில் கலப்புஸ்வரம் வருவதால் இந்த அபிப்ராயப் பேதங் 
கள் ஏற்படுவது ஸகஜம் . தவிர பக்கஸ்வரகலப்பு வரும் 

* ரிஷப காந்தாரங்களை தீவிரமாகவும் கமகமாகவும் 
பிடிக்க வேண்டும் . 


அத்தியாயம் 2 


101 


இடங்களில் அதாவது " ரிமரி கரி ஸதா ரிமககரி ஸஸ்நி 
ஸ்தா போன்ற பிரயோகங்களில் 

ஸ்ாதாரண காந்தாரம் 
கலந்து பேசும் . ஆகையால் பூர்ண 

பூர்ண மூர்ச்சனைகளையும் 
கேட்டு தெரிந்து பாடவேண்டும் . ஸ்வரூபத்தை விளங்க 
வைக்கக் கூடிய விதமாய் அடியில் கண்டபடி ஆரோகண 
அவரோகணங்கள் விளங்கும் : 

ஆரோ : -- ஸரிமப நிபத நிஸ் 
அவரோ : - ஸநிஸ தாப மபகா ரிஸ 

ஆரோகணத்தில் முதலில் வரும் நிஷாதம் கோமல 
மாகவும் இரண்டாவது தீவ்ரமாகவும் பேசும் . அவரோ 
கணத்தில் ஸ்தாப - மபகா என்று 

இரக்கஜாருக்களை 
கவனித்துப் பிடிக்கவேண்டும் . இதில் கணக்கில்லாத வர்ணங் 
கள் , கீர்த்தனைகள் , பதங்கள் உள . 

உதாரணம் : - அய்யரவர்களின் " ஏபாடமு ஜேஸிதி 
ரா ” என்ற கீர்த்தனையில் அடாணா ராகத்தின் ஸ்வரூபம் 
பூர்த்தியாய் விளங்கு வதைக் காணலாம் . 

233. ஆரபி : - இது 29 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் , 
இதுவும் தேவகாந்தாரியும் ஒரே தாய் வயற்றில் பிறந்ததாகை 
யாலும் ஸ்வல்பமான வித்தியாஸந் தான் உள்ள தாகையா 
லும் ராக மூர்ச்சனையை நன்கு கவனித்தாலன்றி ஸ்வரூப 
வித்யாஸம் நன்கு புலப்படாது . இந்த ராகத்திற்கு நிஷாதம் 
ஒட்டுஸ்வரமாய்ப் பேசுவதால் இதன் 

ஆரோ : -ஸரிம பதஸ் 
அவரோ : -ஸநிதப மகரிஸ 
ரிஷப மத்யம தைவதங்கள் ராகச் சாயாஸ்வரங்கள் 
இதில் முக்யமாய் ஜண்டை ஸ்வரப்ரயோகங்கள் 
மிகவும் ரஞ்ஜகம் . ( ததபா மகரீ - த்தப்ப மகரீ- 


ப்ரயோகங்களில் - நிஷாதம் குறைவதைக் கவனிக் 
102 / 

அனுபவராக லக்ஷணங்கள் 
ஸ்ரஸா: ரீரீ மகரீ ரீரீம மபா என்றவை ) “ ஸாதிஞ்ச 
னே " என்ற அய்யரவர்களின் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் 

யில் இதன் பூர்ணஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 
234 தேவகாந்தாரி : -வக்ர ஸம்பூர்ண " கம்பீர ராகம் - 
29 து மேளத்தில் பிறந்தது . பாஷாங்க ராகம் தீர்க்க 
மான தீவ்ரஸ்வரங்களை யுடையது தைவதம் இரண்டு நிஷா 
தங்கள் ராகச் சாயாஸ்வரங்கள் ஷட்ஜத்திற்கு காகலி நிஷா 
தமும் - மத்யஸ் தாயி : வக்ரப்ரயோகங்களுக்கு கைசிகி 
நிஷாதங்களும் கலந்து பேசும் தைவத , மத்யமங்களை தீர்க் 
கமாய்ப் பிடிக்க வேண்டும் . கேள்வியின் 

பேரில் பாட 
வேண்டும் . 

- ஸரிகரி மாப தநிஸா 
அவரோ : -ஸநிதா பமக 

அய்யரவர்கள் இந்தராகத்தில் அநேக கீர்த்தனைகள் 
செய்திருக்கிறார்கள் . ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தினு 
ஸான ஜீவகளை விளங்குவது ஊன்றி கவனிப் போருக்குத் 
தெரியும் . 

ஸாரி கரீ - ரிமா பதாப - மபதபா மகரீ -- மபதநி ஸரி 
தாப - தரீஸா நிதாபாட பதநித மபதப மகரீ - - ஸரி 
மபா - ஸநி தாபா நிஸரிஸ் ; ஸநிதா பா-- பதநித மப 
பத பதநித தப பமகரீ ஸரிஸநி - தாரீ - ஸா முதலிய 


ரீஸா 


கவும் , மதா -- தரீ - ஸதா போன்ற தாட்டு ப்ரயோ. " 
கங்கள் ராக ஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் 

உதாரணம் : - அய்யாவர்களின் " க்ஷரஸாகர சயனா 
கருணாஸமுத்ரா முதலிய கீர்த்தனைகள் . 

குறிப்பு ஸங்கீத ஸம்ப்ரதாய ப்ரதர்சினியில் 
22 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் என்று ஒரு தேவகாந்தா 


அத்தியாயம் 2 . 


103 


அவைகளில் 


ரியும் , 29 -வது .. மேளகர்த்தாவில் ஜன்யமான. தென்று ஒரு 
தேவகாந்தாரியும் ஆக இரண்டு தேவகாந்தாரிகள் காணப் 
படுகின்றன . 

பின்னுள்ளதில் க்ஷிதி ஜார் 
மணம் . சிந்த யே என்ற கீர்த்தன தீக்ஷிதரவர் 
ளுடையது . 
235 . 

பேகட : - 29 -வது மேளகர்த்தாவில் ஜன்யமான 
வக்ர ஸம்பூர்ண ரக்திராகம் . புராதன 

புராதன மான, பாஷாங்க 
ராகம் . 

கமக ஓரிகைகள் நிறைந்த ராகம் . 
ஆரோ : - ஸகரி கமா பதநீத பஸா 
அவரோ : ஸ்நீத பமாக ரிஸா 
இதில் வரும் மத்யமம் சுத்த மத்யமத்தைவிட ஒரு 
சுருதி கூடுதலாய்ப் பேசுவது கவனிக்கப்பட வேண் 
டும் .. இதை 

கமகத்துடன் பிடிப்பதினால் இந்த 
ராகத்தின் ரக்தி விளங்கும் . பததேப என்ற பிடி 
யால் நிஷாதம் குறைவாகவும் ஸநிதப என்ற பிடி 
யில் கூடுதலாகவும் பேசும் . தரிஸா என்றது லக்ஷ 
ணப் பிடிப்பு . வக்ர ப்ரயோகங்களும் தாட்டு 
ப்ரயோகங்களும் மிகவும் ரஞ்ஜகம் , இதை வர்ணங் 
களில்:: எத்துகாடை ஸ்வரங்களில், 

காணலாம் . 
இதில் அநேக வர்ணங்கள்.--பதங்கள் கீர்த்தனைகள்: 
அய்யரவர்களின்.. ( 

தனவாரி தனமு 
" நாதோபா ஸான முதலிய கீர்த்தனைகள் மிகவும் 
பிரஸித்தம் . 


உள . 


12 


236 .. பிலஹரி : -- இது 29 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ரக்தியுள்ள ஔ - வெ ஸம்பூர்ண பாஷாங்கம் . 

ஆரோ :-ஸரிக பதஸா 
அவரோ : - ஸ்நிதப மகரிஸா 


104 


அனுபவராக லக்ஷணங்கள் 


" ஸநிதப " என்ற ஷட்ஜம் சேர்ந்த அவரோக ப்ர 
யோகத்தில் நி காகலி நிஷாதமும் - பத 
என்ற ப்ரயோகத்தில் நி கைசிகியும் பேசுவது கவனிக் 
கத் தக்கது . இதில் அநேக வர்ணங்கள் - பதங்கள் 
கீர்த்தனைகள் உள . அய்யரவர்களின் " தொருகுதா 

நாஜீவாதாரா என்ற கீர்த்தனைகள் பிரஸித்தம் . 
237. சுத்தஸாவேரி : - 29- வது மேளகர்த்தா வில் 
ஜன்யம் . காந்தார நிஷாதங்கள் வர்ஜ்யம் . கம்பீர 

கம்பீர மான 
ரக்திராகம் . 

ஆரோ : -ஸரிம பதஸ் 
அவரோ : - ஸதப மரிஸ 
ஸரிம ரிமா - மபத பதா -- பதஸ் தஸா - ஸ்ரிமா ஸரி 
ஸதஸா -- தஸதப மபதஸ ரிமரி ஸதப மபதப் மரீ 
ரிமபம ரிமரிஸ - ஸரிமரி ஸரிஸ தஸா போன்ற எவ் 
விதமான பிடிகளும் ராக ரஞ்ஜகம் . 

உதாரணம் : - " த்ரிபுரஸுந்தரி நீ தெலு கொண்டி 
கால ஹாண என்ற அய்யரவர்களின் கீர்த்தனைகள் 
பிரஸித்தம் . 

238. கன்னடா : -- இது 29- வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான வக்ர ஷாடவ வக்ர ஸம்பூர்ணம் இதன் மூர்ச்சனைகள் 
வக்ரமாகவே வரும் . ஆகையால் நிகாவுடன் பாடவேண்டும் .. 

ஆரோ : -ஸநிஸ கமப மதநிஸ 
அவரோ : - ஸநிஸத பமப கமரிஸ 
இதில் தைவதம் ஜீவஸ்வரமாகையால் அதை தீர்க்க 
மாய்ப் பிடித்து விந்யாஸம் செய்வது ரஞ்ஜகம் : 
கமத பதா-- தநிஸ நிஸ்தா ப-- மபமக மதா - மத 
நிஸ ரிஸதா - தநிஸரி ஸகம ரிஸநிஸ தாஸதாப கம 


11 


அத்தியாயம் 2 


105 


2 


பதநிஸ 


தாநிஸ தப - கமதப கமரிஸ போன்ற ஸஞ்சாரங் 
களால் ராக ஸ்வரூபம் நன்கு விளங்கும் - அய்யரவர் 
களின் “ ஸாகேத நிகேதன , பட்டண ஸுப்ரமண்ய 
அய்யரவர்களின் " இந்தகண்டே காவலனா 

என்ற 
கீர்த்தனைகள் பிரஸித்தம் . 
239. கருடத்வனி : -29 - வது மேளத்தில் ஜன்யமான 
ஸம்பூர்ண ஒளடுவம் மிகுந்த ரக்தியான ராகம் . 

ஆரோ : - ஸரிக மபத நிஸா 
அவரோ : -ஸதப கரிஸா 
இதில் தாட்டு வரிசை ப்ரயோகங்கள் கிரமமாகப் 
பிடிப்பதினால் ராகத்தின் காம்பீர்ய பாவத்தையும் 
நிஜஸ்வரூபத்தையும் காணலாம் . 

தாப 
கமபத நிஸரி கரிஸ 

தாப கமபத 

பகரிஸ ரிகமா 
கமபத நிஸதப மபக ரிஸா ஸதபம பகரிஸ ஸரி - 
நிஸத - பதப - கமபத பகரிஸ் - ஸரிகம பதநிஸ ரிக் 
ரிஸ - ஸநிஸ தபக மபதப கரிஸ போன்ற பிடிகள் 
ரஞ்ஜகம் . அய்யரவர்களின் தத்வமெருகதரமா " 

என்ற கீர்த்தனை பிரஸித்தம் . 
240. கோலாஹலம் : - 29 -வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான வக்ர ஸம்பூர்ண ராகம் பாடுவதற்கும் சுலபமானது , 

ஆரோ : - ஸபம கம்ப தநிஸா 
அவரோ : - ஸநித பமக ரிஸ 
ஸபமகம 

என்ற வக்ர ப்ரயோகம் அடிக்கடி வரும் . 
அய்யரவர்களின் “ மதிலோன என்ற கீர்த்தனம் 

தகுந்த உதாரணம் . 
241. பூர்ணசந்திரிகா : - 29 -வது மேளத்தில் ஜன்யமான 
வக்ர ஷாடவ ராகம் . 

பிடிகளினாலேயே ராக 
ரஞ்ஜகம் . ரக்தியான ராகம் . 


வக்ரமான 


106 


அனுபவராக லக்ஷணங்கள் 


- 


ரிஸ 


- 


ஆரோ : - ஸரிகம பத பஸா ... 

அவரோ - ஸநிபத பமரிக மரிஸ 
ரிஷபத்தை சில இடங்களில் தீர்க்கமாய்ப் பிடித்து 
விந்யாஸம் செய்ய வேண்டும் ரீரீ கமபா பமரீகம 

ரீரிஸநி பஸா ரீகமரீ -கமபத பபமம ரிகமரி 
ஸ்ஸரீகமபம ரிகமரி ஸரிக -மயா - தபமரில் கமரிஸ் - 
ரிகமப தடாரிஸ -ரிகமரி ஸநிபா தபமரி கமரீ - கம்பரி 
கமபத பபஸா ரிகமரி ஸரிஸநி பதப தரமம ரிகம ரிஸ 
போன்ற பிடிகள் மிகவும் ரஞ்ஜகம் 

உதாரணம் :-அய்யாவர்களின் தெலிஸிராம சிந்த 
னதோ என்ற கீர்த்தனம் பிரஸித்தம் . 

242. கேதாரம் : - 29 - வது மேளத்தில் ஜனித்த கம்பீர 
கமக ராகங்களில் ஒன்று . பாஷாங்கம் . வக்ர மத்யமம் 

கலி நிஷாதம் ராகச் சாயாஸ்வரங்கள் . சில் ஸமயங் 
களில் கமக ஓரிகையால் நிஷாதம் குறைந்து கைசிகி நிஷா 
தமே தைவதமாய் பேசும் . இதை கவனியாது சிலர் தைவ 
தமே . இந்த ராகத்திற்கு இல்லை யென்று ஆக்ஷேபிப் 
பார்கள் . ஆகையால் அந்த இடங்களை கவனித்துப் பாட 
வேண்டும் . இதற்கு கேள்வி அவசியம் .. 

ஆரோ - ஸமகம் பரிஸ 

அவரோ : -- ஸ்நிபம கமபத பமக ரிஸ் 
கா -கமபம கரிகா 

-ஸமகம பதப மகா -- கமபரி ஸரி 
பமகா- தபாம கமகரிஸ - ஸரி கஸா -- ஸபம்பா கத 
மபதபம் - பநிஸ ரிகா ரிஸாநி பாமா காரிஸா - கமபத 
பமகம் கரிஸ ஸமகம பநிஸரி காரிலா நிபா மாகாரி 
கமபரி பம கரிஸ போன்ற - பிடிகள் மஞ்ஜகம் . மேலே 
நிஷாதம் , குறைந்து பேசுவதைக் 

பேசுவதைக் கவனிக்கவும் . 
இதில் அநேக கீர்த்தனங்கள் பதங்கள் உள. 


அத்தியாயம் : 2 .. 


107 


- 


உதாரணமாக : - அய்யரவர்களின் - மரசேவாடனு 
< ராமாநீயே தனகு என்ற கீர்த்தனைகள் -ப்ரஸித்தம் . 

243 ... ஜனரஞ்ஜரி ; - இது ஓர் வக்ர ஸ்ம்பூர்ண ஔடுவ 
ராகம் . 29- வது மேளத்தில் ஜன்யம் . அவரோகணத்தில் 
நிஷாத காந்தாரங்கள் வர்ஜ்யம் . 

ஆரோ : -- ஸ்ரிகம பதப நிஸ ... 
அவரோ : -- ஸ்தப மரீஸ 
ஸரிக மரீ - ரிகம்ப . தப்ப மரீ - பதபரி ஸதபமரீ 
ஸரிகம பாமரீ - தபாம பநிஸா ஸதாப பமரீ -- ஸ்ரி 
கமரீஸா போன்ற பிடிகள் ராக ஸ்வரூபத்தை நன்கு 
விளக்கும் . 

உதாரணம் : - அய்யரவர்களின் ஸ்மரணேஸ்கம் 
விடஜாலதுரா ” என்ற கீர்த்தனைகள் பிரஸித்தம் . 

244. ஹம்ஸத்வநி : -29 -வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ரஞ்ஜகமான ஒளடுவ ராகம் . மத்யம தைவதங்கள் 
வர்ஜ்யம் . அந்தர காந்தாரம் காகலி - நிஷாதம் இவைகள் 
ராகச் சாயாஸ்வரங்கள் . இதில் தாட்டு ப்ரயோகங்கள் 
ரஞ்ஜகம் .. 

ஆரோ : - ஸ்ரிகப நி ஸ்ா 
அவரோ :-ஸநிப கரிஸா 
இதில் வர்ணங்கள் கீர்த்தனைகள் -உள.. 

உதாரணமாய் : - ரகுநாயகா என்ற அய்யரவர் 
களின் கீர்த்தனம் பிரஸித்தம் . தீக்ஷிதரவர்களின் " வாதாபி 
கணபதிம் பஜேஹம் ” என்கிற கீர்த்தனமும் பிரஸித்தம் . 

245. - விவர்த்தனி : -29 -வது - மேளகர்த்தாவில் உண் 
டான ஒளடுவ ஸம்பூர்ணம்... மிகுந்த ரக்தி ராகம் ... 

ஸ்க , ரிப, கரி , பஸ் - போன்றவைகள் . 


108 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஆரோ : - ஸ்ரிம ஸபா 
அவரோ : - ஸநிதப மகரிஸ 
பதபஸ் ஸ- பரீரீ மகக ரிஸ்ா - ரிஸா நிதபரிமபஸா 
நிதப - பதப மகரி - ஸரிமா மகரிஸ -- ஸ்நிதப பப 
ஸா - போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 

உதாரணம் : - அய்யரவர்களின் . விநவேஓமனஸா 
என்ற கீர்த்தனம் . 


246. ஸிந்துமந்தாரி : -29-வது மேளத்தில் ஜன்யமான 
ஔடுவ வக்ர ராகம் . ஆரோகணத்தில் தைவத நிஷாதங்கள் 
வர்ஜ்யம் - வக்ரமான பிடிகள் ரஞ்ஜகம் . 

ஆரோ : - ஸரிகம பஸ்ா 
அவரோ : - ஸ்நிதப கமதப மரிஸ 

உதாரணம் : - பட்டணம் ஸுப்ரமண்ய அய்யரவர் 
களின் " கருணிஞ்சுடகு " என்ற கீர்த்தனம் . 

247. குரஞ்ஜி : - 29-வது மேளகர்த்தாவில் ஜன்யமான 
புராதன சக்தி ராகம் . உபாங்கம் . தைவதாந்தராகம் . 
மத்யஸ்தாயி ஸஞ்சாரி யாகையால் மத்யம சுருதியில் 
பாடுவது மிகவும் ரஞ்ஜகம் . 

ஆரோ : - ஸநிஸ ரிகம பத 

அவரோ : - தபம கரிஸ நிஸ 
இதில் அநேக க்ருதிகள் ப்ரபந்தங்கள் பதங்கள் உள. 
உதாரணமாய் : - தீக்ஷிதரவர்களின் 

ஸ்ரீவேணு 
(கோபல ” என்ற கீர்த்தனம் பிரஸித்தம் . “ சிவ தீக்ஷாபரு" 
என்ற பதமும் பிரஸித்தம் . 

248. நவரோஜ் : - இதுவும் 29 - வது மேளத்தில் உண் 
டான மத்யஸ்தாயி ஸஞ்சாரியான ரக்தி ராகம் . மங்களகர 


அத்தியாயம் 2 


109 


மான மிகபூர்வீக ராகம் . பஞ்சமாந்த ராகமாகையால் மத் 
யம சுருதியில் பாடுவது ரஞ்ஜகம் . இதைப் பாடுவதற்கு 
அனுபவம் முக்யம் . கல்யாண காலங்களில் நமது ஸ்த்ரீகள் 
இந்த ராகத்தில் பாடுவார்கள் . 

ஆரோ : - பதநிஸ ரிகமப 
அவரோ : - பமகரி ஸநிஸ தாப 
இதில் அநேக தேவாரப்பண்கள் 

உண்டு . ஸதா 
சிவப்ரம்ஹேந்தராளின் கீர்த்தனைகள் சில உள . 

உதாரணமாக : --ஸுந்தரமூர்த்தி நாயனாரின் 
“ பொன்னார் மேனியனே என்ற தேவாரப்பண் ப்ரஸித்தம் .. 
" சிந்தாநாஸ்திகில் " என்ற ப்ரம்ஹேந்தமாளின் கீர்த்தனமும் 
ப்ரஸித்தம் . 

249. குதூஹலம் : - 29-வது மேளத்தில் ஜன்யமான 
வக்ர ஒளடுவ ஸம்பூர்ண ராகம் . 

ஆரோ : - ஸரிமா நிதஸா 
அவரோ : - ஸநிதப மகரிஸ 
ரிமநீ தபஸா - ஸநிதப மாநி தஸா - ஸரிம கரிஸ நித 
ஸா --- மநிதய மகரிமா ஸரிமா பமக ரிஸா போன்ற 
பிடிகள் ரஞ்ஜகம் . 
உதாரணம் : -- வெங்கிட சப்பய்யரின் ( 

ஆவரகுதா ” 
என்ற கீர்த்தனம் . 

250. கதனகுதூகலம் : - இதுவும் 29 - வது மேளகர்த் 
தாவில் ஜன்யம் . உற்று நோக்குங்கால் இதன் வக்ர ஸஞ்சா 
ரம் ஆங்கில ஸங்கீத மெட்டைத் தழுவினதாயிருக்கும் . 
இதில் வரும் தாட்டு ஸஞ்சாரங்கள் இன்றியமையாதன . 

ஆரோ : -ஸரிம தங்க பஸா 
அவரோ : - ஸநிதப மகரிஸ் 


110 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஸரிமா - தப்பம் மக்கரி ஸரி ஸநி தபஸா 

ஸரி 
மகாரிஸ ஸரிமக - ரிமதப - ஸ 

ஸஸநி ஸரிமக ரிமபம் 
கரிஸரி மகரிஸ நிதாப - கபா பஸா ஸரீ ரிமா மகரீ 
மகா கரிஸ நிநிதத பமகரி ஸரிரிம் மததநி கபபஸ 
ஸரிரிம மககரி ரிஸஸநி நிததப பமக ரிஸா போன்ற 
பிடிகள் ரஞ்ஜகம் . பட்டணம் ஸுப்ரமண்ய அய்ய 
ரவர்களின் “ ரகுவம்ச ஸுதாம்புதி ” என்ற கீர்த் 
தனம் பிரஸித்தம் . 


4 


251. ப்யாக் : 

ப்யாக் : - இது ஒரு தேசிய வக்ர ஸம்பூர்ண ராகம் . 
29 -வது மேளத்தில் - ஜன்யம் என்று தெரிகிறது . 

தெரிகிறது . அது 
போல் லக்ஷண கீதமும் உண்டு . பாஷாங்க தேசிய மாகை 
யால் இதில் அன்யஸ்வரங்கள் கலப்பு 

கலப்பு அதிகம் . 

அதிகம் . அதை 
மிகவும் கவனித்து கேள்வியின் மேல் பாடவேண்டும் . 
காகலி நிஷாதம் அந்தரகாந்தாரம் சுத்த மத்யம ப்ரதிமத்ய 
மங்கள் ராகச்சாயா ஸ்வரங்கள் . சில ஸமயங்களில் சுத்த 
மத்யமத்தை விட கொஞ்சம் தீவ்ரமான பேகட ராகமத் 
யமும் இதில் கலக்கும் . சில ஸமயங்களில் கைசிகி நிஷா 
தமும் பேசும் . 

ஆரோ : ஸகம பநிதா நிஸ 
அவரோ : - ஸநிதப மகா மதபம கரிஸா 


ஆரோகணத்தில் காணப்படும் மத்யமம் சுத்த மத்யம 
மாகவும் அவரோகணத்தில் காணப்படும் மூன்று மத் 
யமங்களும் முறையே ப்ரதிமத்யம் - தீவ்ரமத்யம் - 
சுத்த மத்யமங்கள் என்பதை கவனிக்க வேண்டும் . 
ஸகமபாமகமகா - கமப நிதநி தபம காகம பநிதநி 
ஸநிதபமகா - ஸாநித பமாம மகர் போன்ற பிடி 
கள் ரஞ்ஜகம் . ளாநித பமம மகா என்ற பிடியில் 
முறையே மேல்சொன்ன 3 மத்யமங்களும் கமக 


அத்தியாயம் 2 


111 


காந்தார 


ஓரிகையாய்ப் பேசும் . இதில் அநேக : ஜாவளிகள் 
கீர்த்தனைகள் உள . 
உதாரணம் : - " நிருபமகுண ஸாமி நின்னே என்ற 

ஜாவளி ப்ரஸித்தம் . 
252. கௌடமல்லாரு : - 29 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஓர் ஒளடுவ -ஷாடவ ராகம் . ஆரோகணத்தில் 

நிஷாதங்களும் அவரோகணத்தில் பஞ்சமும் 
வாஜ்யம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : --ஸரிம பதஸ 

அவரோ : -- ஸநித மகரிஸ 
ஸரிமா மகரிஸா --ரிமபா 

பதமா 

கரிஸ- நிதமப 
தஸாஸ நிதமா மபதம கரிஸ -- ரிமாம பாப ததநித 
தஸநித மாமகா - ரி 

ரிமாம் பதம் 

கரிஸ --ஸரிம கரிஸ 
நிதபத மகதம கரிஸ -- போன்ற . பிடிகள் மிகவும் 
ரஞ்ஜகம் . 


253. ஆஹிரிநாட : - இது 29 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான வக்ர ஷாடவம் . ரிஷபம் வர்ஜ்யம் பாஷாங்கம் . 

ஆரோ :-ஸமகம பதநிஸ 

அவரோ : - ஸநிபத நிபகம மகஸ் 
பதரிய என்ற வக்ர பிடியில் கைசிகி நிஷாதம் பேசும் . 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
ஸ்மகம பதநி பதநிப கமாம - ஸமாம ககமா மகஸ் - 
ஸநிஸ மகம் --கஸமம கமபா தநிப்ப தநிஸா - ஸநித 
நிபா - பதநி ஸாநி பதநீ பக மமகஸ - நிபஸரி பதநிப 
கமாம கமபத நிஸாநி பதரிப மமகஸ போன்ற 
ஸஞ்சாரம் ராக ஸ்வரூபத்தை விளக்கும் . 


112 


அனுபவராக லக்ஷணங்கள் 


29 - வது 


254. நாகத்வனி : - இது 

மேளகர்த்தாவில் 
ஜன்யமான வக்ர ஸம்பூர்ண ராகம் . வக்ரமான பிடிகளினா 
லேயே ராகரஞ்ஜகம் . இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ :-ஸரிஸ் , மகம , பரித , நிஸா 

அவரோ : - ஸ்நிதநி பம ஸகா 
ஸ்ரிஸ்ம கமபா - நிதம பநித நிப - பபநித நிஸா 
நிபா - மகம பரித நிபா - ஸ்ரிஸ் ஸநித நிபா - நிதநி 
ஸ்ாநித நிப மகா ( கமபரி தபமகா- பஸாநி தநிப மகா ) 
ஸரிஸ் மகஸ் நிதநிபா - கமமப நித தரிப்ப மமகா - 
பாபம கஸா போன்ற பிடிகள் ராக ஸ்வரூபத்தை 

நன்கு விளக்கும் . 
255. சுத்தவஸந்தம் : - இதுவும் 

29 - வது 

மேளகர்த் 
தாவில் ஜன்யம் . ஷாடவ , வக்ர ஸம்பூர்ணம் . ஆரோகணத் 
தில் தைவதம் வர்ஜ்யம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : - ஸரிகம பநிஸ 
அவரோ : -ஸ்தரிப மகரிஸ 
கமபரி தநிப மகா -- ளதாநி பாமகா -- கமபரி பம 
கரிஸ - போன்ற ஸ்ஞ்சாரம் ரஞ்ஜகம் : 


256. நாகபூஷணி : - இது 29 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஓர் ஷாடவ ஔடுவம் . மிகவும் ரஞ்ஜக மானது 
காந்தாரம் வர்ஜ்யம் . அவரோகணத்தில் ஷாதமு 
வர்ஜ்யம் . இதை ஊன்றி கவனிக்கையில் இதில் வரும் 
ப்ரயோகங்கள் ஆங்கில ஸ்ங்கீத பாணியைத் தழுவி 
நிற்பதைக் காணலாம் . 

ஆரோ : -- ஸரிம பதரிஸ் 
அவரோ :-ஸதப மரிஸ 


அத்தியாயம் 2 


113 


29 - வது 


தைவத மத்யமங்கள் ஜீவஸ்வரமாகையால் அதை 
தீர்க்கமாய்ப் பிடித்து விந்யாஸம் செய்தல் ரஞ்ஜகம் . 
உதாரணமாய் :-ஸரிமா 

மரிள -- ரிமபதா 

தபாப 
மாம பதநிஸ தாப மரீரீ - ரிமாம பதநீ தபாப 
ஸரிமரிஸ - நிஸரி 

ஸத - தநிஸ தப - மபதபம் 
ரிமப் மரிஸ் - மபதநி ஸதாப மரிஸ 

தாதா -- தநி 
ஸதா --நிஸரி 

ஸதா - ஸரிம ரிஸ நிஸதா ரிமபத 
நிலதா - பாபா மரிஸ போன்ற பிடிகள் ராக ஸ்வரூப 

த்தை நன்கு விளக்கும் . 
257. மாஹரி : - இது 

மேளகர்த்தா வில் 
ஜன்யம் . நிஷாதாந்த வக்ர ராகம் . ஆரோகணத்தில் 
தைவதம் வர்ஜ்பம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -ஸரிகரி மாப 
அவரோ : 

:-தபம கரிஸ 
ஸரிகரி மகரி -- மாம் கரிஸ --ரிமாம பாப 
மபநித பமகரீ - நிதப் 

நிதபா -- 
பதபநீ தாப மாம - ரிமாம கரிஸா போன்ற பிடிகள் 
ரஞ்ஜகம் . ஸங்கீத ஸம்ப்ரதாயப்ரதர் சினியில் இந்த 
ராகம் 28 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . என்று 
காணப்படுகிறது . ஸம்பூர்ண உபாங்க ராகமாகக் 
குறிக்கப்பட்டிருக்கிறது . இதில் தீக்ஷிதரவர்களால் 

மாமவ ரகுவீர என்ற கீர்த்தனமும் இருக்கிறது .. 
258. பூர்வகௌளை : -- இதுவும் 

29- வது மேளகர்த் 
தாவில் ஜன்யம் . வக்ர ஸம்பூர்ண ரக்தி ராகம் . 

ஆரோ : -- ஸரிமக ரிமபநி தநிஸா 
அவரோ : - ஸநிதப மகரிஸ 
ஸரிமாம் - - காரி 

நிதநிஸ்ா -- ஸநிதபா 
பரிதபா - ரிமபநி தநிதபா 

ரீஸ --ஸரிமக 


மாப - மகம் 


65 


மாம பாப 


-ஸாஸ் 


த . 1. --8 


114 


அனுபவராக லக்ஷணங்கள் 


உண்டு . 


என்ற 


- 


ரிஸநி தபா - ரிமபநீ தபாப மகரி ஸரிக ரிஸா இது 
போன்ற ஸஞ்சாரங்களை 

உற்று 

நோக்குங்கால் 
ஆங்கில ஸ்ங்கீத பாணியைத் தழுவி நிற்பதைக் 
காணலாம் . இதற்கு 
லக்ஷண கீதம் 
ஸங்கீத ஸம்ப்ரதாய ப்ரதர்சினியில் இந்த ராகம் 
ஸகரிக ஸரிமப தநிஸ வநிதப மகரிஸ 
ஸஞ்சாரமுள்ள தாகக் குறிக்கப்பட்டிருக்கி றது . 

இதில் கீர்த்தனைகள் இருப்பதாகத் தெரியவில்லை . 
259. சம்புக்ரியா : - இதுவும் 29 - வது மேளத்தில் ஜ்ன்ய 
மான ரக்தி ராகம் . வக்ர ஷாடவம் . தைவதம் வர்ஜ்யம் . 
வக்ரப் பிடிகளினாலேயே ராக ரஞ்ஜகம் ஏற்படும் . 

ஆரோ : ஸகரி மப திஸா 
அவரோ : -- ஸநிப நிமா கரிஸ 
மத்யம் நிஷாதங்கள் ராகச் 

சாயாஸ்வரங்கள் 
விக்யாஸம் செய்கையில் அவைகளை தீர்க்கமாய்ப் 
பிடிக்க வேண்டும் . ஸகரி மாம - பநிபா -- மாகரி 
ஸகரிமா -- பநிமா பநிஸநி மாமகா ---ரிமபநி 
கரிஸ -- பநிஸ கரிஸ --- ரிமாமகரிஷ -- ரிஸரி பரிமாம் 
ரிமபநி மாமக ரிஸா போன்ற ஸஞ்சாரங்கள் ராக 

ஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் . 
260. ஜுலாவ் : - இதுவும் 29 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . பஞ்சமாந்த ஷாடவ ராகம் . தைவதம் வர்ஜ்யம் .. 
லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -பநிஸரி கமப 
அவரோ : - பமகரி ஸநிபா 
மத்யமும் நிஷாதமும் ராகச்சாயா ஸ்வரங்களாகை 
யால் அவைகளை ஊன்றிப் பிடித்து பாடுதலவசியம் . 


LDTLD 


அத்தியாயம் 2 


115 


நவரோஜுக்கும் இதற்கும் நெருங்கிய ஸம்பதம் 
இருப்பதால் கவனித்துப் பாடவேண்டும் . நிஷா 

தத்தை தீர்க்கமாய்ப் பிடிப்பது முறை . 
261. நாகாநந்தினி : - இது 30 - வது மேளகர்த்தா ராகம் . 
இதில் வரும் ஷட்சுருதி தைவதத்தை கவனமாய்ப் பிடித்துப் 
பாடவேண்டும் . ஸர்வஸ்வர ஸம்பூர்ண 

மாகையால் 
மாய்ப் பாடலாம் . 

இதில் ல க்ஷண கீதம் 

உண்டு. 
அய்யாவர்களால் “ லத்தலேனிதினமு என்ற கீர்த்தனம் 
தகுந்த உதாரணம் . 


சுலப 


22 


காகா 


262 . நாகாபரணம் : -- இது 30 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் , வக்ர ஸம்பூர்ண ரக்தி ராகம் . 

ஆரோ : -- ஸரிகம பரித நிஸா 
அவரோ :--ஸநிபம கமரிஸ 
கிரமமான ஸஞ்சாரங்களினாலேயே ராக ஸ்வரூபம் 
நன்கு விளங்கும் . இதில் தீக்ஷிதரவர்களால் 
பரணம் நகஜாபரணம் 

என்ற 

கீர்த்தனை உண்டு . 
263 . ஸாமந்தம் : - இதுவும் 

30 -வது 

மேளத்தில் 
ஜன்யம் . வக்ர ஸம்பூர்ணம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -ஸரிஸ மகம பதநிஸ 

அவரோ : ஸநிதநி பமக ரிஸ 
வக்ர மான பிடிகளினால் ராக ரஞ்ஜகம் . 

ஸ்ரிஸ மாகமா - பதநிஸ நிதநீ பமா - மகம 
காரிஸ் -- ஸமகம கரிஸரிஸ நிதப தநிஸா போன்ற 

பிடிகள் ரஞ்ஜகம் . 
264. யாகப்ரியா : - இது 31 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வா ஸம்பூர்ணம் . ஆறாவது சக்ரத்தில் முதல் ராக 


- 


பாம 


116 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஜன்.பம் . 


மாகையால் சுத்த தைவத நிஷாதங்களும் ஷட்சுருதி ரிஷப 
அந்தா காந்தாரங்களும் ராகச் சாயா ஸ்வரங்கள் . 
265. கலஹம்ஸ : - இது 31 - வது மேளகர்த்தாவில் 

ஷாடவ வக்ரம் - காந்தாரம் வர்ஜ்யம் . 
ஆரோ : - ஸரீம தநிதஸ் 
அவரோ : - நீத பமரீஸ 
கிரமமான ஸஞ்சாரங்களினாலேயே ராக ஸ்வரூபம் 
விளங்கும் . 

இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
266. ராகவர்த் தனி : - இது 

பேமளகர்த்தா 
ராகம் . ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . கைசி கி 

ஷாதம் 
ஷட்ச்ருதி ரிஷபம் ராகச் 

ஸ்வரங்கள் . இதில் 
லக்ஷன கீதம் உண்டு . 

267. ராகசூடாமணி : - இது 32 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஒளடுவ ஷாடவ 

ராகம் . ஆரோகணத்தில் 
தைவத நிஷாதங்களும் , அவரோகணத்தில் பஞ்சமும் 


32 - வது 


சாயா 


வாஜ்பம் . 


ஆரோ :-ஸ்ரிகம பஸா 
அவரோ : ஸநிதம ரிகலா 
அவரோகணத்தில் “ ஸ்ரித மரிகஸ்ா ” என்ற வக்ர 

ப்ரயோகம் லக்ஷண கீதத்தில் காணப்படுகிறது . 
268. ஹிந்தோள தர்பார் : - இதுவும் 32 - வது மேளகர்த்தா 
வில் ஜன்யமான ரக்தி ராகம் . ஆரோகணத்தில் ரிஷப தைவத 
நிஷாதங்களும் அவரோகணத்தில் காந்தாரமும் வர்ஜ்யம் . 

ஆரோ : 
அவரோ : - ஸநிதப மரீஸ் 


--- ஸகம பஸ் 


அத்தியாயம் 2 


117 


மாமரீஸ 


ஸ்கம பாப நிதபாடமபரீத பமரீ ரிஸா - பஸ்நித பாப 
மகம பாப மரீரீ--ஸ்கம பாமரீஸ- ஸகரி ஸநித 
பஸா நிதப 

ஆரோகணத்தில் அந்தர 
காந்தாரத்தையும் அவரோகணத்தில் ஷட்ச்ருதி 
ரிஷபத்தையும் கவனமாய்ப் பிடித்து விந்யாஸம் 
செய்ய வேண்டும் . 


269. காங்கேயபூஷணி : - இது 33 - வது மேளகர்த்தா 
ராகம் . ஷட்ச்ருதி ரிஷப அந்தர காந்தார சுத்த தைவத 
கைசிகி நிஷாதங்கள் ராகச் சாயா ஸ்வரங்கள் . ஸர்வல் வர 
ஸம்பூர்ண ரக்தி ராகம் . அய்யரவர்களின் “ எவ்வரேராம . 
என்ற கீர்த்தனத்தில் ராக ஸ்வரூபம் விளங்குவதைக் கேள்வி 
யால் அறிந்து கொள்ள வேணும் . 

270. கங்காதரங்கிணீ : - இது 33 - வது மேளகர்த்தாவின் 
ஜன்யமான ஔடுவ வக்ர ஸம்பூர்ண ராகம் . 

ஆரோ : 

--ளரிகம பஸா 
அவரோ : - ஸநிதப மகம ரிஸ 
“ பஸாநி தபம் கமரிஸ ” என்பது லக்ஷணப் பிடிப்பு. 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . எங்கீத ஸம்ப்ரதாயப் 
ரதர்சினியில் ஸரீகமா பதா நிஸா - ஸ 

-- ஸநிஸத மமக 
மரிஸ ” என்ற ஸஞ்சாரம் குறிக்கப்பட்டிருக்கிறது . 
இதில் தீக்ஷிதரவர்களால் " வரதராஜா " என்ற கீர்த் 

தனம் உதாரணம் . 
271. மனோகரி : - இந்தப் பெயருள்ள ஒரு 

ராகம் 
ஏற்கனவே 22 - வது மேளகர்த்தா ஜன்யங்களில் குறிக்கப் 
பட்டிருக்கிறது . நிற்க ஸங்கீத ஸம்ப்ரதாயப் ரதர்சினியில் 
33 - வது மேளகர்த்தாவில் ஜன்யமான அதே பெயருள்ள ஒரு 
ராகம் குறிக்கப்பட்டிருக்கிறது . இதற்கு : 


118 


அனுபவராக லக்ஷணங்கள் 


கமலா 


ஸகல 


ஆரோ : -- ஸகம பநிஸா 
அவரோ : - ஸநிதப மகஸா 
ரிஷப வர்ஜ்யமான இந்த ராகம் . இந்தக் கடைசீ 
சக்ரத்தில் வந்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது . 
அத்துடன் 

மனோஹரியைப் 

போலவே 
அம்சங்களிலும் காணப்படும் . 

ந்த 
ராகத்திற்கு மனோகரியென்ற பெயரிட்டிருப்பதும் 
ஸுப்பராம தீக்ஷிதரவர்களால் இதில் செய்யப்பட்டி 
ருக்கும் " கஞ்சதளாயதாக்ஷி என்ற கீர்த்தனையில் 
கம்லா மனோஹரி " என் 

ற 

பெயர் வந்திருந்தும் 
இதை மனோஹரி ராகம் என்று குறிப்பிட்டு கமலா 
மனோஹரிக்கும் இதற்கும் ஏதோ வித்யாஸம் இருப் 
பது போல் வ்யவஹரித் திரிப்பது இங்கு கவனிக்க 
தக்கது . இதில் " சங்கரமபிராமீ 

மனோஹரம் 
என்ற இரண்டாவது கீர்த்தனையும் காணப்படுகிறது . 
அது முத்துஸ்வாமி தீக்ஷிதருடைய கீர்த்தனம் . 


33 - வது 


272. கீதமூர்த்தி : - இது 

மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஸம்பூர்ண ஷாடவ ராகம் . 

அவரோகணத்தில் 
ரிஷபம் வர்ஜ்யம் . ஷட்கருதி ரிஷபம் இதற்கு முக்கிய மான 
சாயா ஸ்வரமாகையால் அதையும் சுத்த தைவதத்தையும் 
கவனமாய்ப் பிடிக்க வேண்டும் . 

ஆரோ :- ஸரிகம பதநிஸ 
அவரோ : - ஸநிதப மகஸ 
ரிஷப தைவ தங்களை தீர்க்கமாய்ப் பிடித்தல் ராக 
ரஞ்ஜகம் . உதாரணமாய் சில ஸஞ்சாரங்கள் . 


ஸ்ரீகா மபம கமகஸ -- கம்ப தாபம் கமகஸ - பதா 
பாமக 

ஸ்ரீகா மபா- பதநிஸா நிதபம கஸரீ 


அத்தியாயம் 2 


119 


-- 


நிஸ 


ஸ்ரீரி காமகஸ்- 

நிஸ்ரீ ரிகாம் - பமக ஸ்ரீரீ காம 
களநில 
273. ஹிந்தோளஸாவேரி : - இது 33 - வது மேளகர்த் 
தாவில் ஜன்யமான வக்ர ஷாடவ ராகம் . - ஆரோகணத்தில் 
ரிஷபமும் அவரோகணத்தில் காந்தாரமும் வர்ஜ்யம் . 

ஆரோ ; -ஸகமப மதநிஸ 
அவரோ : -ஸநிபத மாரீஸ 
ஷட்ச்ருதி ரிஷபம் சாயாஸ்வரம் . ஸகமரீஸ . 
காரீஸ-- கமபா மரீஸ நிஸக மபா-- பமகா 
கமதபா மரீள 

கமபாம தபேத மாரீஸா-- கமபம் 
தநிஸா ஸநிபத மாரீஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
274. ஹிந்தோளநாயகி : - இதுவும் 33 - வது மேளகர்த் 
தாவில் ஜன்யமான வக்ர ஸம்பூர்ண ரக்தி ராகம் . 

ஆரோ : 

அவரோ : - ஸநிதப மகமரீஸ 
ஷட்ச்ருதி ரிஷபம் சாயாஸ்வரம் . 
மகமரீஸு -- மபம் 

கமபா பதபம கமரீஸ . 
பமபநீ தபமகம் 

ரீஸ- பஸாநி தபமக மபாம கமரீஸ் 
ரீஸாநி தபமப ஸநிதப மகமரீஸ போன்ற பிடிகள் 

ரஞ்ஜகம் . 
275. வாகதீச்வரி : - இது 34 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . ஷட்ச்ருதி ரிஷபம் அந்தர 
காந்தாரம் . சதுச்ருதி தைவதம் கைசிகி நிஷா தம் இவைகள் 
ராகச் ஸ்வரங்கள் . 

அய்யர் 

அவர்களின் 
“ பரமாத்முடு என்ற கீர்த்தனம் தகுந்த உதாரண மாகும் . 
276 . சாயாநாட 

34 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்ய மானது . ஆரோகணத்தில் தைவத நிஷாதங்கள் 


-ஸமகமப 


பஸஸா 


கமரீஸ் 


சாயா 


120 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஸபம் 


வர்ஜ்யம் , அவரோகணத்தில் காந்தாரம் வர்ஜ்யம் . வக்ர 
லஞ்சாரம் ஷட்ச்ருதி ரிஷபம் சதுச்ருதி தைவதம் கைசிகி 
நிஷாதம் ராகச் சாயா ஸ்வரங்கள் . 

ஆரோ : - ஸரிக மபஸ 

அவரோ : -- ஸநிதநி பமரிஸ 
கிரமமான ஸஞ்சாரங்களினாலேயே ராக ஸ்வரூபம் 
நன்கு விளங்கும் . அய்யரவர்களின் இதிஸமய 

முரா என்ற கீர்த்தனம் ப்ரஸித்தம் . 
277. பானுமஞ்ஜரி : - இது 34 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஷாடவ வக்ர ராகம் . தைவதம் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிகம பரிஸ 
அவரோ : -ஸநிபம ரீகரிஸ 
ஸ்ரீகா மபமரி கரிஸ 

பாமரி கரிஸ கமபங் 
பாம ரிகரிள - மாப நிஸாநி பமரீ-- கமபம கமரீஸ . 
போன்ற பிடிகளில் ராக ஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 

இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
278. சாரதாபரணம் : - இது 34 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான 

ஷாடவ 

வக்ர ராகம் . ஆரோகணத்தில் 
ரிஷபமும் அவரோகணத்தில் காந்தாரமும் வர்ஜ்யம் . 

ஆரோ : -- ஸமகம பமத நிஸ 
அவரோ : - ஸநிதம பமமரிஸ் 
ஷட்ச்ருதி ரிஷபம் சாயா ஸ்வரமாகையால் 
அடிக்கடி வரும்படி ஸ்ஞ்சாரம் செய்ய வேணும் . 

இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
279. மேசநீலாம்பரி : - இது 34 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ரக்தி ராகம் . 

ஷாடவ 

ராகம் . 


ஒளவெ 


அத்தியாயம் 2 


121 


ஸகம் 


மரீஸ் . 


- 


ஆரோகணத்தில் ரிஷபமும் அவரோகணத்தில் தைவத 
காந்தாரங்களும் வர்ஜ்யம் . ஷட்சுருதி ரிஷபம் ராகச் சாயா 
ஸ்வரமாகையால் அது ஸஞ்சாரங்களில் அடிக்கடி வருவதால் 
ராக ஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 

ஆரோ : - ஸகம பதநிஸ 
அவரோ : -ஸநிப மரிஸ 
பமரீஸ்-- கமபத 

பமரீஸ் - மபதரி ஸநிப 
ஸ்கம ரீஸஸ நிபம காம பதநி பாம பமரீஸ் - 
போன்ற பிடிகளால் ராக ஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 
280. குஸுமப்ரமரி : - இது 34 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஆரோகணம் வக்ர ஸம்பூர்ணமாயும் . அவரோ 
கணத்தில் காந்தாரம் வர்ஜ்யமாயும் பேசும் . ஷட்சுருதி 
ரிஷபம் சாயா ஸ்வரமாகையால் அதை கவனமாய் ஊன்றிப் 
பிடித்தலவசியம் . கிரமமான ஸஞ்சாரங்களினா லேயே 
ராகஸ்வரூபம் நன்கு விளங்கும். 

ஆரோ : -ஸரிகம பமத நிஸ 
அவரோ : -லநிதப மரீஸ 
ஸரீகாம பமரீஸ ரீகாமா பாம தபம ரீஸ - கமபம 
தநி தப மரீஸ் - மதாநி ஸா நிதபம ரீஸ் - தமி ஸரீ 
நிதய மதாநிதபமரீஸ 

போன்ற 
பிடிகளால் ராக ஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 
281. சூலினி : - இது 35 -வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வ ஸ்வர ஸம்பூர்ணம் . ஷட்ச்ருதி - ரிஷபமும் காகலி 
நிஷாதமும் ராகச் சாயாஸ்வரங்கள் . ஆகையால் அவைகளை 
ஊன்றிப் பிடிக்க வேண்டும் . ஷட்ச்ருதி ரிஷபம் ஸரியாகப் 
பிடிக்கப் படாமல் குறைவதால் ராகம் சங்கராபரணமாக 
மாறி விடுவதை தத்காலம் அநேகர் “ ப்ராநைாத என்ற 
அய்யரவர்களின் கிருதியை பாடுவதிலிருர்து அறியலாம் 


ஸ்ஸா 


நிதப 


122 


அனுபவராக லக்ஷணங்கள் 


282. மேசநாராயணி : - இது 35 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான வக்ர ஷாடவ ராகம் . ஆரோகணத்தில் நிஷா 
தமும் அவரோகணத்தில் காந்தாரமும் வர்ஜ்யம் . 
ஷட்ச்ருதி ரிஷபம் சாயாஸ்வரம் . 

ஆரோ : -ஸரிக மபதஸ 
அவரோ : -- ஸதாநி பமரிஸ 


வக்ர 

மான பிடிகள் ராக ரஞ்ஜகம் . ரிஷபமும் 
தைவதமும் தீர்க்கமாய்ப் பிடித்து ராக மூர்ச்சனை 
களைக் காண்பிக்க வேண்டும் . 


உதாரணம் : 


ஸாஸ 


காம 


ரீஸ 


का 


ராக 


தாவில் 


யமான 


ஸரீகா மரீ ரீகாமடம் 

தாப - மபதா தாநித 
பாமரீ -- மபத 

தா 

ரநிபா மரீஸ ஸரீரி 
கம் - கம்பம் ரீகாமா - ரீகாம பதபம் ஸதாநி 
பாதஸ் 

மரீஸ போன்ற பிடிகள் 
ஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் . 
283. ஹம்ஸகண்டாணம் : - இது 35 - வது மேளகர்த் 

ஜன்யம் ஸம்பூர்ண வக்ர ஷாடவ ராகம் . 
அவரோகணத்தில் தைவதம் வாஜ்யம் . 

ஆரோ : -- ஸரீகம பதநிஸ 
அவரோ : -ஸநிபம கமரிஸ் 
ஷட்ச்ருதி ரிஷபம் ராகச் சாயாஸ்வரம் . 
பதநி ஸாஸ - ஸரீகா மரீள கமபம கமரீன் 

கமபத 
மரீஸ--ஸாநிபா மகா மரீஸ . 

-நிஸரிக 
ரீ - காக மாம கமரீஸ் --பமக மரீஸ் ரீஸாநி பமக 

-ஸரீகாம பதமா பதநி பாம கமரீஸ் -- பஸாநி 
பமக மரீஸ் போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் , 


பமாக 


- 


மகம் 


ஸா- 


மரீஸ 


அத்தியாயம் 2 


123 


சலநாட : 


-வது 


284. கானவாரிதி : -- இது 

35 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ராகம் . வக்ர ஸம்பூர்ண ரக்தி ராகம் . லக்ஷண 
கீதம் உண்டு . 

ஆரோ : -- ஸமரிக மபத நிஸ 
அவரோ : -- ஸதநிப மரீஸ 
ஷட்ச்ருதி . ரிஷபம் சாயாஸ்வரம் . 

சாயாஸ்வரம் . கிரமமான 
ஸஞ்சாரங்களினாலேயே ராக ஸ்வரூபம் விளங்கும் . 
“ தயஜூசுட ” என்ற அய்யரவர்களின் , கீர்த்தனை 

யில் இதன் ஸ்வரூபத்தை நன்கறியலாம் . 
285 . 

36 

மேளகர்த்தா ராகம் . 
ஆறாவது சக்ரத்தில் 

ஆறாவது 

ராகம் இதில் வரும் 
ஸ்வரங்கள் எல்லாம் ( மத்யமம் நீங்கலாக) தீவ்ர ஸ்வரங்க 
ளாகையாலும் ஸர்வஸ்வர ஸம்பூர்ண மாகையாலும் இந்த 
ராகத்தை மிகவும் கவனமாய்ப் பாட வேண்டும் . இதில் 
லக்ஷண கீதம் உண்டு . 

286 . நாட : -- இது ஓர் புராதன ராகம் . --ஸம்ப்ர 
தாயமானபஞ்சராக ரத்தினங்களில் இதுவும் ஒன்று . 
மிகவும் கம்பீரமான ராகம் . மங்களகரமான ராக மாகையால் 
தேதேவாலயங்களில் ஸ்வாமி புறப்படும் ஸமயங்களில் இந்த 
ராகத்தை வாசிப்பது இன்னம ஸம்ப்ரதாயத்தில் இருந்து 
வருகிறது . ஷட்ச்ருதி ரிஷப தைவதங்கள் இதற்கு ஜீவஸ் 
வரங்களாக விளங்கு வதால அதை கவனித்து பிடித்து 
மெய்பிக்க 

முக்கியம் . பாஷாங்க 

ராகம் 
என்றும் இதில் இரண்டு நிஷாதங்கள் வருவதாயும் சிலர் 
அபிப்ராயப் படுகிறார்கள் . உற்று நோக்குங்கால் இதில் 
இரண்டு நிஷாதம் பேச இடம் இல்லை யென்றும் அப்படிப் 
பேசுவதாகப் நினைக்கப்படும் கைசிகி நிஷாதம் வாஸ்த 
வத்தில் ஷட்ச்ருதி தைவத மாகையாலும் அந்த தைவதம் 


கனராக 


வேண்டியது 


124 


அனுபவராக லக்ஷணங்கள் 


1 


என்ற 


என்ற 


இதில் ராகச் சாயாஸ்வரமாக இருப்பதால் அதை கைசிகி 
நிஷாதமாக மாற்றுவது சாஸ்த்ர விரோதம் என்று சிலர் 
அபிப்ராயப் படுவதாய்த் தெரிகிறது . 

ஆரோ : - ஸரிகம பதநிஸ 
அவரோ : -ஸப மரீஸ 
அய்யரவர்களின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளில் முதலா 
வதாக விளங்கும் . 

ஜகதானந்தகாரக 
கீர்த்தனையில் இந்த ராக ஸ்வரூபம் நன்கு விளங்கு 
கிறது . இதில் உள்ள விசேஷம் என்ன வென்றால் 
பதநிஸா என்ற ப்ரயோகம் காணப் படவில்லை . 
ஷட்ச்ருதி தைவத காகலி நிஷாதங்களை சேர்த்து 
அடிக்கடி ஸஞ்சரிக்க எல்லோராலும் முடியாது 
என்ற காரணத்தினாலோ அல்லது ரக்தி குறைவாக 
இருக்கலாம் எண்ணத்தினாலோ 

அந்த 
" பதநிஸா ப்ரயோகம் காணப்படவில்லை . அதே 
மாதிரியே “ ஸரிகம ” என்ற ப்ரயோகமும் காணப் 
படவில்லை . அவைகளுக்கு பதிலாய் பஸாரிப் " 
பநிப “ ஸபா மரிஸ் 

ஸமா மரிஸ 
என்ற ப்ரயோகங்களே காணப்படுகின்றன . ஆனால் 
ராகத்தின் 

லக்ஷண கீதத்தில் 
மமாரீஸ -- ஸநிதா நீஸாஸு -- பாதாநீ ஸரீமரிஸ 
ஸரிகம பதநிஸ நிபமரீஸ 

பிரயோகங்கள் 
காணப்படுகின்றன . ஆகையால் 

" 

பநிஸா 
ஸநிபம கமரீல " 

என்ற ஆரோகண அவரோகண 
கிரமத்தை ஸ்தாபிக்கும் கட்சியை ஒப்புக் கொள்வ 

தற்கில்லை . 
287. சிதானந்தி : - இது 

மேளகர்த்தாவில் 
ஜன்யமான வக்ர ஸம்பூர்ண ராகம் . வக்ரப் பிடிகளினாலே 
யேராகம் சுலபமாய்ப் பாடக் கூடியதாய் அமைந்திருக்கிறது . 


ஸகாம 


ஸ 


என்ற 


ஸகம் 


35 - வது 


அத்தியாயம் 2 


125 


பமக 


ராக 


ஆரோ : -- ஸரிகம பதநிஸ 
அவரோ : -ஸநிதநி பமக மமரிஸ 
ஸரீகா மரிஸ் கமபம கமரிஸ -ரீகாம பாமக மரிஸ 
பதாநீ மரிஸ- பதநிஸா நிதநி பமக மரிஸ 
போன்ற பிடிகளினால் ஸ்வரூபம் நன்கு 
விளங்கும் . 
இத்துடன் சுத்த மத்யம ராகங்கள் முடியும் . இனி 
ப்ரதிமத்யம சக்ரங்களின் ராகங்களைக் குறிப் 
புடுவோம் . 

ப்ரதி மத்யம சக்ரங்களின் ராகங்கள் . 
288. ஸாலகம் : --இது 37 -வது மேளகர்த்தா ராகம் . 
கனகாங்கிக்கு கேர் ப்ரதிமத்யம ராகம் . 

ஸர்வஸ்வா 
ஸம்பூர்ணம் . ப்ரதிமத்யமத்தைத் தவிர இதர ஸ்வரங்கள் 
எல்லாம் சுத்த ஸ்வரங்கள் . இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 
289. ஸாளவி 

ஸாளவி : --இது 37 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான வக்ர ஸம்பூர்ண ராகம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : - ஸகரிக மபத நீதஸா 
அவரோ : - ஸநிதப மகரிஸா 
சுத்த ஸ்வரங்களை 

கவனமாய் பிடித்துப் பாட 
வேண்டும் - ளகரிக 

காரிஸ. 
ஸநிஸ கரிக மாகரிஸ - மாப தந்த பமா கரிஸ-- மாம 
பதப-- மமபத நிதபத ப - மாம காரி ஸகரிகா 
கமா - தநிதஸா நிதப மாகரிஸ போன்ற பிடிகள் 
ரஞ்ஜகம் . 


மாம பாப - மாமா 


290. போகஸாவேரி : - இதுவும் 37 - வது மேளகர்த்தா 
வில் ஜன்ய மானது நிஷாதாந்த ராகம் . ஆரோகணத்தில் 


126 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ராக 


காந்தாரம் வர்ஜ்யம் . 

வர்ஜ்யம் . மத்யஸ்தாயிஸஞ்சா ரியான 
மாகையால் மத்யமச்ருதியில் பாடுவது மிகவும் ரஞ்ஜகம் : 

ரோ : - ஸரிமா பதநீ 
அவரோ : - தபமா கரிஸ 
கிரமமான ஸஞ்சாரங்களினாலேயே ராக ஸ்வரூபம் 

விளங்கக் கூடியது . இதில் லக்ஷண கீதம் உண்டு , 
291. ஜலார்ணவம் : - இது 38 - வது மேளகர்த்தா ராகம் .. 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . 

ஸம்பூர்ணம் . மத்யம நிஷாதங்களைத் தவிர 
இதர ஸ்வரங்கள் சுத்தஸ்வரங்கள் . பாடுவதற்கும் 

சுலப 
மானது . 

லக்ஷண கீதம் உண்டு . 
292. ஜகந்மொஹனம் : - இது 38 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமானது . வக்ர ஷாடவ ஸம்பூர்ணம் . ஆரோகணத்தில் 
காந்தாரம் வர்ஜ்யம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : ஸரிமா பதஸ நிஸ 
அவரோ :-ஸ்நிதப மாகரிஸ 
ஸரிமா மபாப - தபமா கரீஸ- ஸநிஸரி காரிஸ் - நீத 

கரிஸ -- தஸாநி ஸநிதப மாம்ப தபமா கரிஸ 
போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் 
293. நாகதீபரம் : - இது 

மேளகர்த்தாவில் 
ஜன்யமான வக்ர ஷாடவ ராகம் . பஞ்சமம் வர்ஜ்யம் .. 

ஆரோ : -- ஸ்ரிகம தரிஸ் 
அவரோ :-ஸ்நித நிமக ரிகஸ 
ஸ்ரிக மாம காரி கலா - மதாத தநிமா கரிகஸா- 
மாதரி ஸ்நித நிமா -- கமரி கஸா போன்ற ஸ்ஞ்சாங்கள் 
மிகவும் ரஞ்ஜகம் . 


ULD IT 


38 - வது 


அத்தியாயம் 2 


127 


39 -வது 


ராகம் . 


ஆகையால் 


294. ஜாலவராளி - அல்லது வராளி : - இது 
மேளகர்த்தா 

ஸர்வஸ்வா 

ஸம்பூர்ணம் , இதில் 
வரும் மத்யமம் ப்ரதிமத்யமத்தை விடக் 

கொஞ்சம் 
கூடுதலாய் இருப்பது கவனிக்கப்பட வேண்டும் . 
இந்த ப்ரதிமத்யமத்தை வராளி மத்யமம் என்று அழைத்து 
வருகிறார்கள் . இதுவே ஜீவஸ்வரம் . ஸம்ப்ரதாயமான 
பஞ்ச ராக ரத்னங்களில் இதுவும் ஒன்று . இதில் அநேக 
கீர்த்தனங்கள் பதங்கள் உள . உதாரணமாய் அய்யரவர் 
களின் மரகதமணிவர்ணா என்ற கீர்த்தனம் 

எம் . 
Note : -இது பாஷாங்கராகமாகையால் தநி தப 
என்ற அவரோகண ப்ரயோகங்களில் நிஷாதம் குறைந்து 
பேசுவதை லக்ஷ்யத்தினால் அறிய வேண்டும் . 

மாமா பத 
மாமா - பதநித பதமாமா --தப் மாமா - தபமக ரிகமாமா - 
கரிஸாரி கமாமா -- மாம பதபமம - மமபத நிதபத --மமபத 
நிஸரிக - மாமா ககரிரி ஸஸநி நிதத - மதாதா மநீநீ தநிஸ் 
நீதப மகாரிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
295. விஜயஸ்ரீ : - இது 

மேளகர்த்தா வில் 
ஜன்யம் . ஆனால் சிலர் இதை 41 - வது மேளகர்த்தாவில 
ஜன்யம் என்று அபிப்ராயப்பட்ட போதிலும் அனுபவத்தில் 
இதில் வரும் ஸ்வரங்களைக் கொண்டு தைவத வாஜ்யமான 
இந்த ஷாடவ ராகத்தை 39 - வது மேளகர்த்தா ராகமாகிய 
ஜாலவராளியில் ஜன்யம் என்பது மிகவும் பொருந்தும் . 
இதற்கு சுத்த ரிஷப சுத்த காந்தார * வராளி மத்யம காகலி 
நிஷாதங்கள் சாயாஸ்வரங்களாய் விளங்குவதாலும் ப்ரஸ் தா 
ரக்ரமத்தில் 39 -வது மேளத்தில் ஜன்யமாகி விடுகிறது . 

ஆரோ : - ஸகரி மாப நீஸா 

அவரோ : - ஸ்நிபா மகாரில 
இந்த கமக காந்தாரம வராளிக்கே ஏற்பட்டது என்று 
வாத்தியம் வாசிப்போர்களுக்கு விளங்கும் . ஆகவே வராளி 
காந்தாரம் என்று கூறுவதும் உசிதம் . 


39 -வது 


128 


அனுபவராக லக்ஷணங்கள் 


பாம 


ஸ்ரிஸ காரிஸ --பாம காரிஸ ஸகரி மாம பாபா- 
பநிபம்-நிஸா நிபம் - ரிஸா நிபம் பரீஸா - ஸநி 
ஸ்.ரிஸநி - காரிஸநி ---பாம் காரிஸ்நி 

காரிஸ் 
போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
உதாரணம் . 

அய்யரவர்களின் வரநாரத 
கீர்த்தனை . 


என்ற 


298. பூபாலபஞ்சமம் : - இது 39 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் வக்ரஷாடவம் . நிஷாதம் வர்ஜ்யம் . அவரோஹ 
ணத்தில் காந்தாரமும் வாஜ்யம் . 

ஆரோ : -ஸ்கரிக பமாதஸ 
அவரோ : -- ஸபதமா ஸரிஸ 
ஸரிஸகரிஸ - 

--- ஸகரிகாக மாமாஸரிஸ- - கபாமஸரிஸ 
கபதமாஸரிஸ--கரிகமாம ஸரிஸ --மதாத தமா ஸரிஸ 
--மாதஸாஸ பதமா 

காதபதம் 

--ஸபாதமா 
ஸரிஸ போன்ற பிடிகள் ராகஸ்வரூபத்தை விளக் 
கும் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 


297. நவனீதம் : - இது40 - வது மேளகர்த்தாராகம் ஸர்வ 
ஸ்வரஸம்பூர்ணம் . சதுச்ருதிதைவத கைசிகி நிஷாதங்களும் 
வராளி மத்யமும் ராகச்சாயாஸ்வரங்கள் . சுத்த காந்தா 
ரத்தையும் கவனித்துப் பிடிக்க வேண்டும் . 

தாதா பதநிதா பாமா காரீஸ - ஸரிகாக மாம்பதப 
பதநிதப மபத - காமாபாத ஸரிகா மாபதநீதா 
பதநிஸநீதபம் . - காமா பதநிஸரிஸ் - ஸரிகரிஸ நீதா 
பதநிஸரிகரிஸ நிரிஸநிதா - பதநிஸநிதப - மாபதப 
பரித பஸநித- பாமகாரிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜ 
கம் அய்யரவர்களின் “ லேமி தெல் ” என்ற கீர்த் 
னம் தகுந்த உதாரணம் . 


அத்தியாயம் 2 


129 


. 


298. நபோமணி : -- 40-வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . 
சுத்த ரிஷப காந்தாரங்களை கவனமாய் பிடிக்க வேண்டும் . 
ஆரோகணத்தில் தைவத நிஷாதங்கள் வர்ஜ்யம் . 

ஆரோ : -ஸரிகரி மபஸ 
அவரோ :-ஸநிதப மகரிஸ 
மப்ஸா - ஸநித பமா- -நிதபம பஸநித பமா பமம 
ககரி ஸரிக ரிமா - கரிமா மகரி ஸநித பஸா போன்ற 
பிடிகள் ராக ரஞ்ஜகம் . 

உதாரணம் : - அய்யரவர்களின் " நாயெடவஞ்சன 
என்ற கீர்த்தனம் . 

299. நவரஸகுந்தலி : - இதுவும் 40 -வது மேளகர்த் 
தாவில் ஜன்யம் : சுத்த ரிஷப காந்தாரங்களும் ப்ரதி மத்ய 
மமும் ராகச் சாயாஸ்வரங்கள் . ஆரோஹணத்தில் ரிஷப 
காந்தாரங்கள் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸ்மப தநிஸ 

அவரோ :-ஸநிதப தமக ரிஸ 
ஸமாம காரிஸ் . 

- மாம பாப தமா கரிஸ - ம்பத நிஸ் 
நீதபத மாகரிஸ் - ஸரிஸ நிதப தநிஸா - பதநிஸா - 
மாப தநிஸா தபத மாப - தநிதப தமஸ - தமா கரிஸ் 

போன்ற பிடிகள் ராக ரஞ்ஜகம் , 
300. பாவரி : --இது 41 - வது 

ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . ப்ரதிமத்யம சதுச்ருதி தைவதங் 
களும் காகலி நிஷாதமும் ராகச் சாயாஸ்வரங்கள் . ஏற் 
கனவே சொல்லியபடி போல சுத்த ரிஷப காந்தாரங்களை 
கவனமாய்ப் பிடிக்க வேண்டும் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஸரிக மாம காரி - மகா ஸரிஸ் ஸ்தா சிஸ 
மபத பதநி பத நிஸா - கரிகரி ஸநிதநி ஸநீதப- பாம 
த . ர. 

-9 


மேளகர்த்தா 


-தபத 


130 


அனுபவராக லக்ஷணங்கள் 


( 


காரிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . தியாகய்யர் கீர்த் 

தனையும் இந்த ராகத்தில் உண்டு . 
301. சந்த்ரஜ்யோதி : - இது 41 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஷாடவ ராகம் . நிஷாதம் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிகம பதஸா 

அவரோ : - ஸதபம கரிஸ 
ப்ரஸ்தார க்ரமத்தில் இதை 40 - வது மேளமாகிய 
நவநீதத்தில் ஜன்யம் என்று அபிப்ராயப்படுவோரு 
முண்டு . ஆனால் உற்று நோக்குங்கால் ஸதாப 
என்ற பிடியை ஓரிகையாகப் பிடிக்கையில் காகலி 
நிஷாதங்கள் அந்தர் கதமாய்ப் பேசு மாகையால் 
41 - வது மேளந்தான் இதற்குத் தாய் ராகம் . 
உதாரணமாக : -- அய்யரவர்களின் பாகாயெனய்யா 

என்ற கீர்த்தனை . 
302. ப்ரபாவளி : - இது 

41 -வது 

மேளகர்த்தாவில் 

ஸம்பூர்ணம் . ஆரோகணத்தில் 
காந்தாரம் வர்ஜ்யம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ :-ஸரிமா பதநிஸா 
அவரோ :-ஸநிதம பமரி கரிஸ 
ஸரிமா மகரிஸ-மாம ரீகரிஸ 

மாப தமா 

பமரி 
கரிஸ - பதநித மரிகரிஸ - தநி 
தமா- நிதமரி கரிஸ போன்ற பிடிகள் ராக ஸ்வரூ 

பத்தை விளக்கும் . 
303. ரகுப்ரியா : - இது 42 -வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . சுத்த ரிஷப சுத்த காந்தாரங்கள் 
தவிர இதர ஸ்வரங்கள் எல்லாம் தீவ்ரம் . இதில் லக்ஷண 
கீதம் உண்டு . 


ஜன்யம் . 


ஷாடவ வக்ர 


மாட்ட 


வாஸ் 


ஸநி 


அத்தியாயம் 2 


131 


பா 


மான 


ராக 


M 


-- 


லேரிக மாம் காரி 

மப - மபதா தாபா மாதா 
நீஸா --ஸ்ரிஸநி தாப - ஸரிகா ரிஸநீ தாப - மாப தரீ 

தாப மபம காரிஸ போன்ற ஸஞ்சாரம் ராகரஞ்ஜகம் . 
304. ரகுலீலா : - இது 42 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . 
வக்ர ஸம்பூர்ணம் . வக்ர 

பிடிகளினாலேயே 
ரஞ்ஜகம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ -- ஸமரி பமகம பமரி மபநிஸா 

அவரோ : - ஸநிதநி பமக மரிம கரி 
ப்ரதி மத்யமம் ராகச் சாயாஸ்வாமாகையால் வக்ர 
மான பிடிகளில் அது மாறி மாறி வருவதை இங்கு 
கவனிக்க வேண்டும் . ஸமரி பமகம் - ரீரிம கரிஸ 
நிதநி பமகம் : - பமரிம பகிஸ - மரி கரிஸா - ஸமம் 
ரிபம்ப் காம பமரிரி- மமா 

மகரிஸ் 

நிதநி பநிஸர் 
ஸநிதநி பநில போன்ற பிடிகள் ராக ஸ்வரூபத்தை 

நன்கு விளக்கும் . 
305 . கந்தர்வம் : - இது 

42 - வது 

மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . காந்தாராந்த ராகம் , மத்பஸ்தாயி 5 ஞ் சார 
மாகையால் மக்யதாரஸ் தாயிகளில் லஞ்சாரம் செய்வது 
ரஞ்ஜகம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

நிவரிக 
அவரோ : --ரிஸநி பம்ப 
தமிஸரிக என்ற பிடியில் வரும் ஸ்வரங்கள் அடுத் 
தடுத்த ஸ்வரங்களாகையால் அவைகளை கவனமாய்ப் 
பிடித்து மெய்ப்பித்தால் தான் இந்த ராகம் ரஞ்ஜக 
மாகும் . பாப - மபதா நிபாமப - பதநிலா கிபமப தரி 
ஸரிஸா நிபமப -- மாப தாநீ லாரீக ரீஸா - பொமப் 
ஸரிஸரி தாநிஸா - ஸரிகரி எ கிபம பதாநிஸ் தகிஸங் 
பதநிஸ --- பம தநிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 


: 


-மபத 


132 


அனுபவராக லக்ஷணங்கள் 


306. கோபதி : - இதுவும் 42 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . நிஷாதாந்த ராகம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -ஸரிக மபதநீ 
அவரோ : -பமரி கரிஸ 


- 


ஸரிகரி கரிஸரிகமரி கரிஸ 

ஸ்ஸரி 

ககமப- மரிக 
ரீஸா -- ஸஸரி ரீகரி- மபம ரிகரிஸ் - மாப தபமப - 
தபேம ரிகரிஸ போன்ற பிடிகளால் ராக ஸ்வரூபம் 

விளங்கும் . 
307. கவாம்போதி : - இது 43 -வது மேளகர்த்தா ராகம் 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் -- ஸாதாரண காந்தார ப்ரதி மத்ய 
மங்கள் தவிர இதர ஸ்வரங்கள் சுத்த ஸவரங்கள் இதில் 
ப்ரதி மத்யம பஞ்சம தைவத நிஷாதங்கள் அடுத்தடுத்து 
வருவதால் ஜாக்ரதையாய்ப் பிடிக்க வேண்டும் . இதில் 
லக்ஷண கீதம் உண்டு . 
ஸஸரி 

மாகரிஸ -ரிக மகாரிஸ காம பதபம மபதநி 
தபதமப - நிதநி 

பதமப - மாப ததநீ - தநிஸாஸ 
நீதப- பமபத தபமகா ரீஸ போன்ற பிடிகள் ராக 

ஸ்வரூபத்தை விளக்கும் . 
308. கீர்வாணி : - 43 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . 
வக்ர ஸம்பூர்ணம் . வக்ர மான பிடிகளால் ராக ரஞ்ஜகம் . 
லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : - ஸரிகரி மகம தநிப நிதஸா 

அவரோ : -ஸநிதப மகரிஸ 
ஸரிரி கரிகரி -- மகம கரிகரி - கரிமா மகாரி ஸநித 
நிதஸா - மகரி ஸாள ஸரிகரி மாம மகமத நிதப 
கமதநி பநித - பநித ஸாநித -- ஸரிஸ நிதபம் - தஸாநி 
தபமத - தநித பநிதப - மாம கரிமா -- கரிஸரி கரிளம் 


அத்யாயம் 2 


133 


ஆரோ 


ஸகம் 


ஸக்கம் - கமப் 


பமகள- 


போன்ற பிடிகள் ராக ரஞ்ஜகம் . 

" நமோநமஸ்தேதே 
கீர்வாணி என்ற தீக்ஷிதர் கீர்த்தனம் உதாரணம் . 
309 . கலவளந்தம் : - 43 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யம் . ஷாடவ ஔடுவம் . ஆரோகணத்தில் ரிஷபமும் 
அவரோகணத்தில் தைவத ரிஷபங்களும் வர்ஜ்யம் . லக்ஷண 
கீதம் உண்டு , 

ஸகம பதநிஸ 
அவரோ : -- ஸநிய மகஸ் 

கஸநிப - தநிஸ 
கம்பத பமக- ஸகம பதநிப - தநிஸ ஸநிபம் - ஸநீப 

மகஸா போன்ற பிடிகள் ராக ரஞ்ஜகம் . 
310. பவப்ரியா : --இது 44 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வா ஸம்பூர்ணம் . இது ஹநுமத் தோடிக்கு நேர் 
ப்ரதி மத்யம ராகம் . பாடுவதற்கு மிகவும் ரக்தி யான 
ராகம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . இந்த ராகத்தின் 
ஸ்வரூபம் - லக்ஷணம் பூராவும் அய்யரவர்களின் “ ஸ்ரீகாந்த 
நீயெட என்ற கீர்த்தனையில் விளங்கு வதை நன்கறியலாம் . 

311. பவாநி : ---இது 44 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் .. 
ஷாடவ ராகம் . பஞ்சமம் வர்ஜ்யம் . 

ஆரோ : -ஸரிகம தநிஸா 
அவரோ : -- ஸநிதம கரிஸா 
மேல் கண்ட ஸஞ்சார க்ரமத்தில் இதற்கு லக்ஷண 
கீதம் இருந்தாலும் ஸரிகம தநிஸா -- ஸகி, 

-- ஸநிதப தம 
கரிஸ என்ற கிரமம் இருப்பதாய் ஓர் அபிப்ராயம் 
இருந்து வருகிறது . ஸங்கீத ஸ்ம்ப்ரதாய ப்ரதர் 
சினியில் ஸரிகம பதப நிஸா- ஸ்நிதப மகாரிஸ் 
என்ற பூர்ண ஸஞ்சாரம் குறிக்கப் பட்டிருக்கிறது . 


134 

அனுபவராக லக்ஷணங்கள் 
ஜயதிசிவா பவானி " 

என்ற கீர்த்தனமும் காணப் 
படுகிறது . உற்று நோக்குங்கால் ஹநுமத் தோடி 
யில் ஜன்யமான தோடி என்ற ராகத்தில் பஞ்சமம் 
வர்ஜ்யம் . என்ற சாஸ்த் ரோக்த மான அபிப்ராய 
மிருந்தும் பஞ்சமம் கலந்து ஸ்ம்பூர்ணமாகப் பாடப் 
பட்டு வருவது போல் பவப்ரியாவில் ஜன்ய மான 
பவானி யிலும் பஞ்சமம் கலந்து பாடப்பட்டு வருகிற 
தோ என்ற சங்கை உண்டாகிறது . இருந்தாலும் 
பஞ்சமம் வர்ஜ்ய மான ஸஞ்சாரங்கள் இன்னம் . 
அதிக ரஞ்ஜக மாயிருப்பதை அனுபவத்தினாலும் 

லக்ஷ்யத்தினாலு மறியலாம் . 
312. ஸரஸீ ருஹம் : - இது 44 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் , வக்ர ஷாடவம் . பஞ்சமம் வர்ஜ்யம் . “ தநிதஸ 
என்ற வக்ர ஸஞ்சாரம் லக்ஷணப் பிடிப் பாகையால் அது 
அடிக்கடி வர வேண்டும் . 

ஆரோ : -- ஸரிகம தநிதஸ் 
அவரோ : -- ஸநித மகரிஸ 


ஸரிக மாம கரிஸ- கமதநீ தமகரிவ காக மாமத 
நிதஸா - ஸநிதம் தநிதஸ தஸரி காரிஸ ஸாநி 

தமத 
நிதெஸ - மதநீ தமகரிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 


313. : 

மேசபங்காளா : -- இது 44 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஷாடவ ராகம் . ஆரோகணத்தில் தைவதமும் 
அவரோகணத்தில் நிஷா தமும் வர்ஜ்யம் . கிரமமான ஸஞ் 
சாரங்கள் ரக்தியைக் கொடுக்கும் . 

ஆரோ : -- ஸரிகமா பகிஸா 
அவரோ : - ஸதாப மகா ரிஸ் 


அத்தியாயம் 2 


135 


-மாப 


தபஸ்ரீ 


மகா 


மேளகர்த்தா 


ஸரிகா ரிஸநிஸ் - காக மாம காரிஸ தாநிஸ் ஸரிகா 
கமாம தபாம் 

காரிஸ் - மாப தபமா காரிஸ் 
நீதபம காரிஸ - மாபதா 

நிதாத - பநிஸா 
நிதாப - பநிஸா ரிகாரி ஸதாப -- மபநீத பமா 

ரிஸ போன்ற ஸஞ்சாரங்கள் மிகவும் ரஞ்ஜகம் . 
314. சுப்பந்துவராளி : - இது 45- வது 
ராகம் . ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் .. 

சாதாரண காந்தார 
ப்ரதி மத்யம காகலி நிஷாதங்கள் ராகச் சாயாஸ்வரங்கள் . 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

315. கமகஸாமந்தம் : - இது 45 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஒளடுவ ஸம்பூர்ணம் . ஆரோகணத்தில் ரிஷப 
தைவதங்கள் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸகம பரிஸ 
அவரோ : -- ஸநிதப மகரிஸ 
ஸ்காரி ஸநிஸ - ஸநிஸ் காக மாம காரிஸ -- காக மாம 
பாமா காரிஸ - மாப நிதப மாகா ரிஸ - ஸகாக 
பாப பநிஸ நிதப -- ஸநிதநி தபமா பாநீஸா ஸநி ) 
த 

பமா காரிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
316. ஷட்விதமார்க்கிணி : - 

இது 46 - வது மேளகர்த்தா 
ராகம் . ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . ஸாதாரண 
ப்ரதி மத்யமங்களும் சதுச்ருதி தைவத கைசிக நிஷாதங் 
களும் ராகச் சாயாஸ்வரங்கள் . இதற்கு லக்ஷண கீதம் 
உண்டு . 

317. தீவ்ரவாஹினி : - இது 46 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் . லக்ஷண கீதம் 
உண்டு . 

ஆரோ : -- ஸரிகம பதப நில 
அவரோ : - ஸநிதப மகரி கமரிஸ் 


மாம 


காந்தார 


136 


அனுபவராக லக்ஷணங்கள் 


பதப மகரி கமா - பநிஸ நித பமப - நிஸரிஸ நித 
பம - ஸநிதப நிதபம - பமகரி கமரிஸ போன்ற வக்ர 
மான பிடிகளும் ஸரிக மாம பதபா கமதா தபநிஸ 
ஸநிஸ ரீரீக மரீ -- ஸரிஸ நிஸநி - தநித பதப மபம 
கரிக ஸரிஸ போன்ற தாட்டு வரிசையான பிடிகளும் 
ரஞ்ஜகம் . 

உதாரணம் : - அய்யரவர்களின் ஸ்ரிஜேஸி வேடு " 
என்ற கீர்த்தனை . 

318. ஸ்ரீகண்டி : - இது 46 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யமான ஓர் ஷாடவம் . ரிஷபம் வர்ஜ்யம் . லக்ஷண கீதம் 


உண்டு . 


ஸகாக 


மாம கஸ்ா - ஸமா 


மகஸ- 


கஸா -- பமக 


மபத 


கஸகா 


ஆரோ : - ஸகம பதநிஸ 
அவரோ : - ஸநிதப மகஸ 

-நீதபா மபதநீ 
மாப தநிஸா நிதப் 

தெப - மதபம் 
நீதப - மபம் 

கமா- 

--நீதபா மகஸ போன்ற 
பிடிகள் ராக ரஞ்ஜகம் . 
319. ஸ்தவராஜம் : - இது 46 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஓர் ஒளடுவம் . ஸம்பூர்ணராகம் . ஆரோகணத்தில் 
காந்தார. நிஷாதங்களும் அவரோகணத்தில் பஞ்சம ரிஷபங் 
களும் வர்ஜ்யம் . 

ஆரோ :-- ஸரிமா பதஸா 
அவரோ : - ஸாநித மகஸ 
தமாகஸ --- ஸநிஸா. " தாதா 

--ரிமாம் 
பாப - தமாகா ஸரிஸ - 

தமாப --- மாப 
தமா -- நிதமா ஸாநீ தாம காஸா போன்ற ஸஞ்சா 
ரங்கள் ரஞ்ஜகம் . தீக்ஷிதரவர்களால் “ ஸ்தவராஜா 
தினுத " என்ற கீர்த்தனம் உண்டு . 


ஸாரி 


-- 


ஸா 


- பத 


ஸாதி 


அத்தியாயம் 2 


137 


47 - வது 


ஸரஸ் 


என்ற 


320. ஸுவர்ணாங்கி : 

மேளகர்த்தா 
ராகம் . சுத்த ரிஷபம் ஸாதாரண காந்தாரம் - ப்ரதி மத் 
யமம் . சதுச்ருதி தைவதம் காகலி நிஷாதம் ராகச் சாயாஸ் 
வரங்கள் . ஸர்வஸம்பூர்ணம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

321. ஸௌவீரம் : - இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் . 
47 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . லக்ஷண கீதம் உண்டு .. 

ஆரோ : - ஸரிகரி மபத நிஸா 
அவரோ : -ஸம்பத பமக ரிஸா 
ஸங்கீத , ஸம்ப்ரதாய ப்ரதர்சினியில் “ ஸரிக மபத 
நிஸ - ஸரிதம கரிஸ என்ற ஸஞ்சாரமும் தீக்ஷிதர 
வர்களால் 6 ஸௌவீர 

கீர்த்தன 
மும் காணப் படுகின்றன . 
322. ரதிகா : - இது ஓர் வக்ர ஸம்பூர்ண 

ராகம் . 
47 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : - ஸ்கரி கம்ப தநிஸா 

அவரோ : - ஸநிதப மகரிஸ 
323. ஆபீரு : - இது ஓர் பஞ்சமாந்த ராகம் - மத்யஸ் 
தாயி . வஞ்சாரம் -- 47 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . 
ரிஷபம் வர்ஜ்யம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : - பதநிஸ மகம 

அவரோ : - பமகஸ நிதநிஸ 
இந்த ராகத்தை மத்யமச் ருதியில் பாடினால் மிகவும் 

ரஞ்ஜக மாயிருக்கும் . 
324. திவ்யமணி : - இது 48 - வது மேளகர்த்தா ராகம் . 
8 -வது சக்ரத்தில் கடைசீ ராகம் . சுத்தரிஷப ஸாதாரண 
காந்தார ப்ரதி மத்யமங்களும் ஷட்ச்ருதி தைவத காகலி 
நிஷாதங்களும் ராகச் சாயா ஸ்வரங்கள் . இதில் லக்ஷண 
கீதம் உண்டு . 


மாமகா 


138 

அனுபவராக லக்ஷணங்கள் 
325. துந்துபிப்ரியா : - இது ஓர் ஸம்பூர்ண 

ஷாடவ 
ராகம் . 48 - வது மேளமாகிய திவ்ய மணியில் ஜன்யம் . 
அவரோகணத்தில் தைவதம் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிகம பதநிஸ 
அவரோ : -- ஸநிபம கரிஸ 
இதில் வரும் ஷட்ச்ருதி தைவதத்தை நன்கு கவனி 
த்துப் பிடிப்பதால் ராக ஸ்வரூபம் நன்கு விளங்கும் . 
ஆகையால் 

ஸ்வரப்ரஸ் தாரங்களில் தைவதத்தை 
தீர்க்கமாய் ஊன்றிப் பிடிப்பது முறை . பதாரிஸ 
ஸாநி பாம 

காரிஸ -ஸரி காரிஸ - ஸரிக 
ரிஸ் - பமப தாநிஸ் - ஸாநீ பாம பதா தாபம காரிஸ் 
போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
உதாரணம் : - அய்யரவர்களின் லீலகானுஜுசே * 

என்ற கீர்த்தனம் . 
326. ஜீவந்தினி : - இது ஓர் ஔடுவ ராகம் . 48 - வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத்தில் ரிஷப காந்தா 
ரங்களும் அவரோகணத்தில் தைவத ரிஷபங்களும் வர்ஜ்யம் . 
லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -- ஸமா பதா நிஸ 
அவரோ : - ஸநிப மகஸ 
ஸங்கீத ஸம்ப்ரதாய ப்ரதர் சினியில் ஜீவந்திக " 
என்ற பெயருடனும் இதே மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான தும் “ ஸரிகம பதநிஸ - ஸநிப மகரிஸ " என்ற 
ஸஞ்சாரத்துடனும் கூடியதான ராகம் இருக்கிறது . 
அதில் தீக்ஷிதரவர்களால் ப்ரஹதீசகடாக்ஷண 

என்ற கீர்த்தனம் காணப் படுகிறது . 
327. சுத்த காந்தாரி : - இது 48 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . 


அத்தியாயம் 2 


139 


ஆரோ : -ஸ்ரிகம நீஸா 
அவரோ : -ஸநிதநி ஸநிப மரிஸ 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
328. ஆம்ரபஞ்சமம் : - இது 48 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஷாடவம் . பஞ்சமம் வாஜ்யம் . 

ஆரோ : -ஸரிகம தநிஸ 

அவரோ : - ஸநிதம கஸரிஸ 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
329. ஆதிபஞ்சமம் : - இது 

ஓர் வக்க 

ஸம்பூர்ணம் . 
48 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . லக்ஷண கீதம் உண்டு .. 

ஆரோ : -ஸரிப தநிஸ 

அவரோ : -- ஸநிதநி பமக ரிஸ 
330. தவளாம்பரி : - இது 49 -வது மேளகர்த்தா அந்தர 
காந்தார ப்ரதி மத்யமங்கள் தவிர இதர ஸ்வரங்கள் சுத்தம் .. 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . ப்ரதி மத்யம பஞ்சம சுத்த 
தைவத சுத்த நிஷாதங்களடங்கிய மபதநி என்ற பிடியில் 
ஸ்வரங்கள் அடுத்தடுத்து 

வருவதால் ஜாக்ரதையாகப் 
பிடிக்க வேண்டும் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

331. தவளாங்கி : - இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் . 
49 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . இதற்கு லக்ஷண கீதம 
உண்டு. 

ஆரோ : -ஸமகம பதநி தஸ 

அவரோ : -- ஸநிதப மகரிஸ 
ஸங்கீத ஸம்ப்ரதாய ப்ரதர் சினியில் ஸரிக மப 
தஸ - ஸநிதப மகரிஸ ” என்ற ஸஞ்சாரம் காணப் 
படுகிறது . தீக்ஷிதரவர்களால் “ ச்ருங்காராதி ” என்ற 
கீர்த்தனமும் உண்டு . 


140 


அனுபவராக லக்ஷணங்கள் 


332. தர்மிணி : - இது ஓர் ஷாடவம் . பஞ்சமம் வர்ஜ்யம் . 
49 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . 

ஆரோ: -- ஸரிகம தநிஸ 
அவரோ :-ஸநித மகரிஸ 
கிரமமான ஸஞ்சாரங்களினாலேயே ராக ஸ்வரூபம் 

விளங்கும் . லக்ஷண கீதமுண்டு . 
333. தேவகிரி : - இதுவும் 49 -வது மேளகர்த்தாவில் 
-ஜன்யம் . ஆரோஹணத்தில் , காந்தாரம் வர்ஜ்யம் . ஷாடவ 
வக்ர ஸம்பூர்ணம் . 

ஆரோ : - ஸரிமா பதநிஸ 

அவரோ : -- ஸநிதப மகரிகஸ 
லக்ஷண கீதம் உண்டு . 
334. பின்னபௌராளி : - இதுவும் 49 - வது மேளத்தில் 
ஜன்யம் . வக்ர ஷாடவம் . ஆரோஹணத்தில் ரிஷப காங் 
தாரங்களும் அவரோஹணத்தில் ரிஷபமும் வர்ஜ்யம் . 

ஆரோ : --ஸமப தநிதஸ 
அவரோ : - ஸநிதப மகஸ 
லக்ஷண கீதம் உண்டு . 
335. நாமநாராயணி : - இது 50 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . அந்தர காந்தாரமும் ப்ரதி மத்யம 
மும் கைசிகி நிஷாதமும் தவிர இதர ஸ்வரங்கள் சுத்த ஸ்வ 
ரமுமாய் உடையது . 

லக்ஷண கீதம் உண்டு ,. 
336. மந்தாரி : - இது 50 - வது மேளகர்த்தாவில் உண் 
டானது , ஷாடவம் - தைவதம் வர்ஜ்யம்.. 

ஆரோ : -ஸரிகம பநிஸ்ா 
அவரோ : -ஸநிபம கரிஸ 


அத்தியாயம் 2 


141. 


காம 


சிலர் கைசிகி நிஷாதத்தை கவனிக்காமல் காகலி 
யாகப் பிடித்துப் பாடுகிறார்கள் . அதனால் 
வர்த்தினியில் ” ஜன்யம் போல் தோன்றும் ,. 
கமப நிஸா - நிபமகா- கமபம கரிஸா - பநிஸா நிய 
மகா --கமட பாமகா என்ற ஸாதாரண பிடிகளே 
ரக்தியைக் கொடுக்கும் . 
உதாரணம் : - அய்யரவர்களின் “ பரலோகபய ” 

என்ற கீர்த்தனம் . 
337. நர்மதா : - இது ஓர் ஷாடவ வக்ர ஸம்பூர்ண 
ராகம் . 50 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத் 
தில் பஞ்சமம் வாஜ்யம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -ஸரிகம தரிஸ 

அவரோ : - ஸநித மபம கரிஸ 
கிரமமான லஞ்சாரங்களால் ராக ஸ்வரூபம் நன்கு 

விளங்கும் . 
338. ப்ரதாபம் : - இது ஓர் ஷாடவ வக்ர ஸம்பூர்ணி 
ராகம் , 

50 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . 
ஹணத்தில் ரிஷபம் வாஜ்யம் - லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -ஸகம பதநிஸ 

அவரோ : - ஸநிதப மகஸரிஸ 
( குறிப்பு : - இதே பெயருள்ள ராகம் 

மேளகர்த்தாவில் உண்டு.) 
339. மதுகரி : - இது 50 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . 
ஸர்வ ஸம்பூர்ணம் . 

ஆரோ : -ஸரிகம பதநிஸ் 
அவரோ : - ஸநிதப மகரிஸ் 


ஆரோ 


52 - வது 


142 


அனுபவராக லக்ஷணங்கள் 


340. காமவர்த்தனி : - இது 51 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ண கன ராகம் . 15 - வது மேளகர்த்தா 
வாகிய மாயா மாளவ கௌளைக்கு நேர் ப்ரதி மத்ய ராகம் . 
லக்ஷண கீதம் உண்டு . 


23 


பரண 


- 341. பந்துவராளி : - இதுவும் காமவர்த்தினியும் ஒரே 
ராகம் . என்று கூடச் சொல்லலாம் . ஏனென்றால் இதிலும் 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ண ஸஞ்சாரம் இருப்பதால் தான் . சிலர் 
சுபபந்து வராளியில் பந்து வராளி ஜன்யம் என்றும் “ ஸரிக 
மபதநிஸ - ஸதா பகரிஸ என்ற ஸஞ்சாரம் உள்ள தென்றும் 
அபிப்ராயப் படுகிறார்கள் . மற்றும் சிலர் “ சுபபந்துவராளி " 
என்ற கர்த்தா ராகம் தான் பந்து வராளி ” என்றழைக்க 
படுவதாய் சொல்லுகிறார்கள் . எப்படி ஹநுமத்தோடி 
தோடி யென்றும் - தீரசங்கரா பரணம் 

சங்கரா 
மென்றும் - ஜால வராளி வராளி என்றும் அழைக்கப் படு 
கிறதோ அது போல் சுபபந்து வராளியும் பந்து வராளியாக 
ஆகியிருக்கலாம் . ஆனால் இப்போது பாடப் பட்டு வருகிற 
முறையைப் பார்த்தால் இது 51 - வது மேளமாகிய காம 
வர்த்தனி தான் என்பதில் ஸக்கேக 
சுபபந்து வராளிக்கும் இதற்கும் ஸம்பந்த மில்லாமலிருக்கிற 
தென்பது கவனிக்கத் தக்கது . ஒருக்கால் பந்து வராளிக்கு 
வேண்டிய ஸாதாரண காந்தாரம் சில வேளையில் ஓரிகையால் 
சுத்த காந்தாரமாகத் தோன்றி ஜால வராளியாக மாறி விடும் 
என்று அந்தர காந்தார மாய் பாடி விட்டார்களோ என்ற 
ஸநதேகம் இங்கு கவனிக்கத்தக்கது . இதில் அநேக 
வர்ணங்கள் கீர்த்தனங்கள் பதங்கள் உள . அய்யரவர்களால் 
அநேக கீர்த்தனங்கள் இந்த ராகத்தில் செய்யப் பட்டிருக் 

ஆனால் அவைகள் எல்லாம் காமவர்த்தனி யாகத் 
தான் பாடப் படுகிறது . 


மில்லை . ஆனால் 


கின்றன . 


என்ற 


அத்தியாயம் 2 

149 
342. தீபகம் : - இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ஜன்ய ராகம் . 
51 - வு 

-வது மேளகர்த்தாவில் ஜன்ய மானது . ஆரோகணத்தில் 
ரிஷப நிஷாதங்கள் வர்ஜ்யம் . 

ஆரோ : 

-ஸகம பதபஸ் 
அவரோ : ... ஸநித நிபம கரில் 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

கிரமமான ஸஞ்சா 
ரங்களினாலேயே ராக ஸ்வரூபம் விளங்கும் . அய்யரவர் 
களின் கலலநேநர்ச்சி 

கீர்த்தனம் உதாரணம் . 
343. போகவஸந்தம் : - இது 

இது ஓர் ஷாடவ ராகம் . 
51 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் , பஞ்சம வர்ஜ்ய மான 
ரக்தி ராகம் . 

ஆரோ : -- ஸரிகம தரிஸ 

அவரோ : -ஸநிதம கரிஸ 
பெரிக மாம கரிஸ -- நி , 

தம தமக ரிகா - கமதநி ஸநித 
மகரி - மாதா நீஸா நீஸ நிஸரி கரிஸ நிரிஸநித மத 
நிஸா நிரிநி- தஸ-மதம- கமகா ரிகரில போன்ற 
பிடிகளால் ராக ஸ்வரூபம் நன்கு விளங்கும் . இதில் 

லக்ஷண் கீதம் உண்டு . 
344. ராமக்ரியா : - இது ஓர் ராகாங்கம் . 51 - வது மேள 
கர்த்தாவில் , ஜன்யம் . - ஸம்பூர்ண ஸஞ்சாரம் . 

லக்ஷண 
கீதம் உண்டு . 

ஆரோ : -ஸரிகம பதநிஸ 

அவரோ , -- ஸநிதப மகரிஸ 
345. கனகரஸாளி : 

ஓர் ஷாடவ ராகம் . 
51 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத்தில் பஞ் 
சமும் அவரோகணத்தில் நிஷாதமும் வர்ஜ்யம் . ரக்தி 
ராகம் . 


144 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஆரோ : -- 

--ஸரிக மதநிஸ் 
அவரோ :---- ஸதா பமகரிஸ 
தநிஸ தாப - நிஸரிஸ தாப -- காமா தாநிஸ நிதாப 

கமத பாம கரிகா மகரிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
346 . குமுதக்ரியா : -- இது ஓர் உபாங்க ராகம் . 

51 - வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஷாடவம் பஞ்சமம் வர்ஜ்யம் , 
ஆரோஹணத்தில் 

நிஷாதமும் 

வர்ஜ்யம் . எப்போதும் 
பாடக் கூடிய ராகம் . 

ஆரோ : - ஸரிகம் தஸா 
அவரோ - ஸநிதம கம கரிஸ 
ஸரிகமா -- கமதம கரிகா -- மதநித ஸாநித மகா - கம 
தஸாரி தமகா - கமத மகரி கமகரிஸ போன்ற ஸஞ் 

சாரம் ரஞ்ஜகம் . 
347. ராமப்ரியா : - இது 52 -வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் - சக்ர வாகத்திற்கு நேர் ப்ரதி மத் 
யமம் . சதுச்ருதி தைவத கைசிகி நிஷாதங்களும் அந்தர 
காந்தார ப்ரத மத்யமங்களும் ராகச் சாயாஸ்வரங்கள் . 
லக்ஷண கீதம் உண்டு . * 

348. ராமமனோஹரி : - இது 52 - வது மேளகர்த்தாவில் 
உண்டானது . வக்ர ஸம்பூர்ணம் . 

லக்ஷண கீதம் உண்டு . 
ஆரோ , - ஸரிகம பதநி தஸா 
அவரோ : -ஸநிதப மகரிஸ 
சுத்த ரிஷபத்தை ஜாக்ரதையாகப் பிடித்துப் பாட 
வேண்டும் . அய்யாவர்களின் “ ஸீதா மனோஹர 

என்ற கீர்த்தனம் தகுந்த உதாரணம் . 
349. ரீதிசந்த்ரிகா : - இது ஓர் ஷாடவ ஸம்பூர்ண ராகம் . 
52 -வது மேளகர்த்தாவில் ஜன்யமானது . ஆரோகணத்தில் 
நிஷாதம் வர்ஜ்யம் . ரக்தி ராகம் . 

அநேக கீர்த்தனங்களும் ப்ரஸித்தம் . 


அத்தியாயம் 2 


145 


ஆரோ : --ஸரிகம பதஸ 
அவரோ :-- ஸநிதப மகரீஸ 
ஸரிக ரீஸ - ஸாரீ கமப மகரிஸ - காம பதட மகரிஸ 
மபதஸா நிதப மகரிஸ்- நிதநி பதநித பத்ஸ நிதா 
தாதா பமபத ஸாநி தஸா --மபத ஸாஸ நிதபம கரிஸ 

போன்ற பிடிகளினால் ராகஸ்வரூபம் நன்குவிளங்கும் . 
350. கமனச்ரமா : - இது 53 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம். சுத்த ரிஷப அந்தா காந்தார ப்ரதி 
மத்யம , சதுச்ருதி தைவத காகலி நிஷாதங்கள் ராகச் 
சாயாஸ்வரங்கள் . சுத்த ரிஷபம் கவனமாய்ப் பிடிக்கப் பட 
வேண்டும் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . அய்யரவர்களின் 
( " ஞான மொஸக ராதா ) “ ஸந்தேகமு என்ற கீர்த்தனை 
கள் ப்ரஸித்தம் .. 

351. பூர்வகல்யாணி : --இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ஜன்ய 
ராகம் . 53 -வது மேளகர்த்தா ஜன்யங்களில் மிகுந்த சக்தி 

சதுச்ருதி தைவத காகலி நிஷாதங்கள் முக்ய 
ஸ்வரங்கள் . வக்ர ப்ரயோகங்கள் ரஞ்ஜகம் . 

ஆரோ : -- ஸரிகம பதநீ தபஸா 
அவரோ : -ஸநிதப மகரிஸ் 
பாம பமகம ரிகா --- பமக மரிம கரிஸா ஸரிக ரிகா 
பதப ஸா ஸ , ஸநிஸ ரீஸ நிதபஸா -- ஸ்நித ஸமநி தம 
கரிகா போன்றவை சில முக்யமான பிடிகள் . 
உதாரணம் : - ஐய்யரவர்களின் 

“ பரிபூர்ணகாமா 
ஸ்ரீநிவாஸஐய்யங்காரவர்களின் " பரமபாவனராம 
கீர்த்தனங்கள் . 

352 , கமகக்ரியா : -- இது ஓர் வக்ர ஸம்பூர்ண / ஜன்ய 
ராகம் . 53.வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத் 
தில் காந்தாரம் வர்ஜ்யம் . 


வாய்ந்தது . 


என்கிற 


த. ர.-10 


146 . 


அனுபவராக லக்ஷணங்கள் 


என்ற 


ஆரோ : -- வரிம பதநிஸ 
அவரோ : -- ஸநிதப மகம் ரீஸ 
இதற்கு மேற்கண்ட விபரப்படி 

லக்ஷண கீதம் 
உண்டு. ஸங்கீத ஸம்ப்ரதாயப்ரதர்சினியில் இதே 
பெயருள்ள ராகத்தை தேசீப ராகாங்க ரக்தி ராக 
மாகப் போடப் பட்டிருப்பதுடன் ஸம்பூர்ண ஸஞ்சா 
ரத்துடன் (ஸரிகம பத - ஸநிதபமகரிஸ ) காந்தாரம் 
ஜீவஸ்வரமாக உள்ள தென்று குறிக்கப் பட்டி 
ருக்கிறது . தீக்ஷிதரவர்களால் மீனாக்ஷி 

க்ருதி ப்ரஸித்தம் . 
353. ஹம்ஸானந்தி : - இது 53 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ராகம் . ஷாடவம் , பஞ்சமம் வர்ஜ்யம் மிகுந்த 
ரக்தி யுள்ள தேசிய ராகம் . 

ஆரோ : -ஸரிகம தநிஸ்ா 
அவரோ : -- ஸநிதம கரிஸா 
இந்த ராகம் மஹராஷ்டா ஹரிகதா காலக்ஷேபங் 
களில் அடிக்கடி வரும் . 

நமது தென்னிந்தியாவில் 
செய்யப்பட்டு வரும் . தமிழ் காலக்ஷேபங்களிலும் 
தஞ்சை ப்ரம்ஹ ஸ்ரீ கிருஷ்ண பாகவதரவர்கள் 
காலம் முதல் கொண்டு பாடப்பட்டு வருகிறது . இந்த 
ராகத்தில் பாகவதரவர்களின் அருமையான சிட்டா 

ஸ்வரங்கள் சில உண்டு. 
354. விச்வம்பரி : - இது 54 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . சுத்த ரிஷப , அந்தர காந்தார , 
ப்ரதி மத்யம ஷடச்ருதி தைவத காகலி நிஷாதங்கள் ராகச் 
சாயாஸ்வரங்கள் . இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 

355. விஜயவஸந்தம் : - இது 54 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமான ஔடுவ ராகம் . ஆரோகணத்தில் ரிஷப காந்தா 


அத்தியாயம் 2 


147 


ஆரோ : 


ராக 


ரங்களும் அவரோகணத்தில் தைவதரிஷபங்களும் வாஜ்யம் . 
ரக்தி ராகம் . ஸஞ்சார க்ரமத்தினாலேயே ராக ஸ்வரூபம் 
நன்கு விளங்கும் . 

--ஸமாப தாரிஸ 
அவரோ : - ஸநிபம காஸ 
உதாரணம் : - அப்பாவர்களின் நீசித்தமு நாபாக் 
யமு " என்ற 

என்ற கீர்த்தனம் . 
356. வைசாகம் : - இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் . 
54.வது மேளகர்த்தாவில் ஜன்பம் . 

ஆரோ : -வரிகம பதநிஸ 

அவரோ : - ஸநிதநி பமக மரீஸ 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . கிரமமான ஸ்ஞ்சாரங் 
களினாலேயே ஸ்வரூபம் நன்கு விளங்கக் 

கூடியது . 
357. ச்யாமலாங்கி : - இது 55 - வது மேளகர்த்தா ராகம் .. 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . பத்தாவது சக்ரத்தில் முதல் 
ராகம் , ப்ரதி மத்பம பஞ்சம சுத்த தைவத சுத்த நிஷா 
தங்கள் அடுத்தடுத்து வருவதால் ஜாக்ரதையாய்ப் பிடித்துப் 
பாட வேண்டும் . சதுச்ருதி ரிஷப ஸாதாரண காந்தாரங்கள் 
ராகச் சாயாஸ்வரம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

358. ச்யாமலா : -- இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் . 
55 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ராகாங்கம் . இதில் 
லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : 
அவரோ : -ஸநிதப மகரிஸ 
உதாரணம் : - தீக்ஷிதரவர்களின் 

( ச்யாமளாங் . 
மாதங்கி ” என்ற க்ருதி . 


-ஸகரிக மபத 

நிதஸ 


து 


148 


அனுபவராக லக்ஷணங்கள் 


-- 


கரிஸ் 
ஸ்வரூ 


359. தேசாவளி : -- இது ஓர் ஷாடவ் வக்ர 
ராகம் . 
55 - வது மேளகர்த்தாவில் ஜன்ய மானது . இதில் லக்ஷண 
கீதம் உண்டு . ரக்தி ராகம் . 

ஆரோ : - ஸரிக மதநிதஸ 
அவரோ : - ஸநிதம கரிஸ 
ஸநிதநி ததளா -- ரிகமக ரிஸநி வரிகம தமகரி - 
கமதநி 

தமகரி -- தளநித மநித- தமகம 
போன்ற கிரமமான ள ஞ்சாரங்கள் ராக 

பத்தை விளக்கும் . 
360. ஷண்முகப்ரியா * : - இது 56 -வது மேளகர்த்தா 
ராகம் . ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . சதுச்ருதி ரிஷப ஸாதா 
ரண காந்தார ப்ரதி மத்யம சுத்த தைவத கைசிகி நிஷா 
தங்கள் ராகச் சாயாள்வரங்கள் . இது நடபைரவிக்கு நேர் 
ப்ரதி மத்யம ராகம் , மிகுந்த ரக்தி யுள்ளது . லக்ஷண 
கீதம உண்டு . அய்யரவர்களின் வத்தனே 

ன வாரு 

ற 
கீர்த்தனமும் பட்டணம் ஸுப்ரமணிய அய்யரவர்களின் " 

மரி 
வேரதிக்கெவரையா என்ற கீர்த்தனமும் பிரஸித்தம் . 

361 , குஸுமஸாரக்கா : -- இது 56 -வது மேளகர்த் 
தாவில் ஜன்யமான ஷாடவ ஸம்பூர்ண ராகம் . ஆரோ 
கணத்தில் காந்தாரம் வாஜ்யம் . இந்த குஸ்மஸாரங்கா 
என்ற ராகம் நடபைரவியல் ஜன்யமான “ சுத்ததேசி என்ற 
ராகத்திற்கு ப்ரதி மத்யம ராக மாகிறது . பாடுவதற்கு 
மிகுந்த ரக்தி யான ராகம் . 

ஆரோ : - ஸரிமப தநிஸா 
அவரோ : - ஸநித 

-ஸநிதப மகரிஸ 
கிரமமான ஸஞ்சாரங்கள் ராக ஸ்வரூபத்தை நன்கு 
விளக்கும் . 


என் , 


இதிவ் வரும் தெய்வதமும் ரிஷபமும் கமக ஓரிசை 


யுடன் பேசும் . 


அத்தியாயம் 2 


149 


362. த்ரிமூர்த்தி : --இது ஓர் ஷாடவ ராகம் . 

56.வது 
மேளகர்த்தாவில் உண்டானது . பஞ்சமம் வர்ஜ்யம் . 
மிகுந்த ரக்தி ராகம் . 

ஆரோ : -- ஸ்ரிகம தநிஸா 
அவரோ : -ஸநிதம கரிஸா 
கிரமமான ஸஞ்சாரங்களே ரஞ்ஜகம் . 

இதற்கு 
லக்ஷண கீதம் உண்டு . 
363. ப்ரமரதஸுமம் : - இது ஓர் ஔடுவ ஸம்பூர்ண 
ராகம் . 56 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத் 
தில் ரிஷப தைவதங்கள் வர்ஜ்யம் . உற்று நோக்குங்கால் 

ஆபேரிக்கு " ப்ரதி மத்யம ராகமாகிறது . 


ஆரோ : 

--ஸகம பரிஸ 


அவரோ : -ஸநிதப மகரிஸ 
கிரமமான ஸஞ்சாரங்கள் ராக ஸ்வரூபத்தை நன்கு 

விளக்கும் . 
364. பாஷிணி : - இது ஓர் வக்ர ஸ்ம்பூர்ண ராகம் . 
56 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . 
இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -- ஸகரிக மதநீதஸ 

அவரோ :-ஸநிதப மகரிஸ 
கிரமமான பிடிகளே ராக ஸ்வரூபத்தை நன்கு 

விளக்கக் கூடியவை . 
365. வஸுகரி : -- இது 

56 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஆரோகணத்தில் ரிஷபமும் அவரோகணத்தில் 
பஞ்சம ரிஷபங்களும் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸ்கம பதநிஸ் 
அவரோ : - ஸ்நித மகஸ் 


150 


அனுபவராக லக்ஷணங்கள் 


மகஸ் - ஸ்காக 


56 -வது 


இதில் லக்ஷண கீதம் உண்டு , “ நீதபதரி ஸாரி தநீ 
தமாப் --மாபாத நீதபத மாப - கம்ப 

மாமகஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
366. கிரிகத்யா : - இது ஓர் நிஷாதாந்த ராகம் . 

மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத்தில் 
ரிஷபம் வர்ஜ்யம் . 

ஆரோ : - நிஸக மபதநி 
அவரோ : - தபமக ரிஸ நி 
மத்யஸ்தாயி ஸஞ்சாரியாகையால் பாடும் போது 
மத்யமச்ருதி வைத்துக் கொள்வது ரஞ்ஜகம் . இதில் 

லக்ஷண கீதம் உண்டு . 
367. ஸிம்ஹேந்த்ரமத்யமம் : - இது 

57 - வது மேள 
கர்த்தா ராகம் . வர்வஸ்வர ஸம்பூர்ணம் . சதுச்ருதி ரிஷப , 
சாதாரண காந்தார , ப்ரதி மத்யம் , சுத்த தைவத , காகலி 
நிஷாதங்கள் சாயாஸ்வரங்கள் . சுத்த மத்யம சக்ரத்தில் 
உள்ள “ கீரவாணி ” என்ற 21 -வது மேளகர்த்தாவிற்கு நேர் 
ப்ரதி மத்யமம் . மிகுந்த ரக்தியான 

ரக்தியான கனராகம் . 

கனராகம் . இதில் 
லக்ஷண கீதமும் அநேக உருப்படிகளும் உண்டு . அய்யர் 
அவர்கள் முத்திரையுடன் “ நீதுசரணமுலோ “ நதஜன 
பரிபாலக என்ற கீர்த்தனைகள் . ப்ரஸித்தமாய் வழங்கி 
வருகின்றன . 

சிலர் இவைகள் அய்யரவர்களின் கீர்த்தனை 
யல்ல என்று ஸந்தேகிக்கிறார்கள் . எப்படி யிருந்த போதிலும் 
ஷை கிருதிகளில் ராக ஸ்வரூபம் நன்கு விளங்குகிறது . 

368. ஸீமந்தி : --இது 57 -வது மேளகர்த்தாவில் ஜன்ய 
மான ஸம்பூர்ண ஒளவெ ராகம் . அவரோகணத்தில் நிஷாத 
தைவதங்கள் வர்ஜ்யம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : - ஸரிகம பதரிவ 
அவரோ : - ஸபம கரிஸ 


அத்தியாயம் 2 


151 


369. மாதவமநோஹரி : - இது 57 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யமானது . ஆனால் இதே பெயருள்ள இன்னொரு ராகம் . 
22 - வது மேளகர்த்தாவில் ஜன்யமாகக் குறிக்கப்பட்டிருக் 
கிறது . ( Vide No. 146. ) 

ஆரோ : - ஸகரிக மபநி தநிஸ 

அவவரோ : -- ஸநிதம கரிஸ 
இதுபோல் லக்ஷண கீதமும் உளது . 
370. சேஷநாதம் : - இதுவும் 57 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஷாடவ ஸம்பூர்ணம் . ஆரோகணத்தில் நிஷாதம் 
வர்ஜ்யம் . 

ஆரோ : -- ஸரிகம பதஸ 
அவரோ : -- ஸநிதப மகரிஸ 
இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 
371. கண்டாணம் : - இது ஓர் ஷாடவ ராகம் . 
மேளகர்த்தாவில் ஜன்யம் . பஞ்சமம் வர்ஜ்யம் . மிகுந்த 
ரக்தியுள்ள காராகம் . என்றே சொல்லலாம் . 

என்றே சொல்லலாம் . கிரமமான 
ஸஞ்சாரங்களே ரஞ்ஜகம் . 

ஆரோ : ஸரிகம தநிஸா 

அவரோ : -- ஸநிதம கரிஸ 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
372 . ஸர்வாங்கி : - இது ஓர் ஔடுவ ராகம் . 57 -வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் , ஆரோகணத்தில் காந்தார பஞ் 
சமங்களும் அவரோகணத்தில் பஞ்சம ரிஷபங்களும் வாஜ்ய 
மான ரக்தி ராகம் , 

ஆரோ : -ஸரியா தநிஸா 

அவரோ : -- ல நித மகஸ 
இதில் வக்ஷண கீதம் உண்டு . 


57 - வது 


152 


அனுபவராக லக்ஷணங்கள் 


-- 


ரிஸ 


373. சுத்தராகம் : - இது ஓர் ஷாடவ 

வக்ர 

ராகம் , 
57 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . தைவத வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிகம பநிஸ 
அவரோ : -- ஸ்நிபம கஸரிஸ 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
374. தவளஹம்ஸி : - இது 

இது ஓர் ஒளடுவ ஸம்பூர்ண் 
ராகம் . 57 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத் 
தில் காந்தார நிஷாதங்கள் வாஜ்பம் . 

ஆரோ : - ஸரிமா பதஸ 
அவரோ : -- ஸநிதப மகரிஸ 
ஸரிகரி ஸாஸ 

ஸரிமாம காரிஸ -- மாம பதப மக 
--- மாபதி 

நிதப மகரிஸ மாப பதப மாம பதநீ 
தபம - பதஸ தபம - ரிஸாரி தபாம் - பதஸ ரிமா 
கரிஸா -- பதஸநி தபாம கரிஸ் போன்ற பிடிகள் 

ரஞ்ஜகம் . 
375. ப்ரமரஸுகி : - இது ஓர் ஷாடவ ஸம்பூர்ண ராகம் .. 

மேளகர்த்தாவில் ஜன்யம் . அவரோகணத்தில் 
நிஷாதம் வர்ஜயம . ரக்தி ராகம் . 

ஆரோ : -ஸரிகம பதநிஸ 

அவரோ : - ஸதாப மகரிஸ 
ஸரிகமா மகரிஸ -- மபதபா மகரிஸ -- பததோ பம 
கரிஸ- பதநிஸ தாபம கரிஸ ஸரிஸ நிஸ தாப மகரிஸ 

போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
376. ஹைமவதீ : - இது 58 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வ ஸ்வர ஸம்பூர்ணம் . ரக்தியான கனராகம் . சுத்த 
மத்யம சக்ரத்திலுள்ள கரஹரப்ரியாவுக்கு ப்ரதி மத்யம 
ராகம் . சதுச்ருதி ரிஷப ஸாதாரண காந்தார ப்ரதி மத்யமம் 


57 - வது 


அத்தியாயம் 2 


153 


ராகம் . 


சதுச்ருதி தைவத கைசிகி நிஷாதங்களும் 

நிஷாதங்களும் ராகச்சாயா 
ஸ்வரங்கள் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

377. ஸிம்ஹாரவம் : - இது ஓர் ஷாடவ வக்ர ராகம் . 
58 - வது மேளகர்த்தாவில் ஜன்யமானது . இதற்கு தைவதம் 
வர்ஜ்யம் . ஆரோகணத்தில் காந்தாரமும் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிமா பநிஸ 
அவயோ : -- ஸநிபம ரிகரிஸ 
இதில லக்ஷண கீதம் உண்டு . 
378. நளினப்ரமரி : - இது ஓர் வக்ர ஷாடவ ஜன்ய 

58 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ரக்தி ராகம் , 
காந்தாரம் வர்ஜ்யம . 

ஆரோ : - ஸரிமப தநிஸ 
அவரோ : -- ஸநிதரி பமரிஸ 
ஸரிமா பாம பதநி தபா பத 

நிஸாநி தநிபா 
தநிஸரீரி மாரி ஸா நித -- பதரி ஸாநி தநீதபம் -- ரிமாம 
பாம ரிமரிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . உற்று 
நோக்குங்கால் இந்த ராகம் “ தேவமனோஹரி என்ற 

ராகத்திற்கு ப்ரதி மத்யம மாயிருப்பதை அறியலாம் . 
379. விஜயஸாரங்க : -- இது 53 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஷாடவம் . ஆரோகணத்தில் தைவதமும் அவரோ 
ஹணத்தில் ரிஷபமும் வர்ஜ்யம் . 

ஆரோ : - ஸரிகம பநிஸ 

அவரோ : - ஸநிதப மகஸ 
கிரமமான ஸஞ்சாரங்களினாலேயே ராக ஸ்வரூபம் 

விளங்கும் . ஆராய்ந்து பார்க்கையில் இந்த 
ராகம் “ கன்னடகௌளை ” என்ற ராகத்திற்கு ப்ரதி 
மத்யம ராகம் என்பது நன்கு விளங்கும் . 


-மாய 


- 


நன்கு 


154 


அனுபவராக லக்ஷணங்கள் 


380. தர்மவதி : -இது 59 - வது மேளகர்த்தா , ராகம் . 
சதுச்ருதி ரிஷப சாதாரண காந்தார ப்ரதி மத்யமம் . சதுச் 
ருதி தைவத காகலி நிஷாதங்கள் - ராகச் சாயாஸ்வரங்கள் . 
ஸர்வஸ்வா ஸம்பூர்ணம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

381. ரஞ்ஜரி : - இது ஓர் ஷாடவ வக்ர ராகம் , 59 -வது 
மேளகர்த்தாவில் ஜன்யமானது . பஞ்சமம் வாஜ்யம் . 
ஆரோஹணத்தில் நிஷாதமும் வர்ஜ்யம் . இதில் 

இதில் லக்ஷண 
கீதம் உண்டு . 

ஆரோ : -ஸரிக மதஸ 
அவரோ :-- ள நிதம கஸரிஸ 
கமத ஸநித மகஸரிஸ ஸரிக மாம கமதாத - தஸ்ாநி 
தமகஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . அய்யரவர் 
களின் “ தூர்மார்க சாரத " என்ற கீர்த்தனம் தகுந்த 

உதாரணம் . 
382 , தௌம்யராகம் : - இது 

ஓர் ஷாடவ ஸம்பூர் 
ராகம் . 59 - வது மேளகாத்தாவில் ஜன்யம் . ஆரோகணத் 
தில் நிஷாதம் வர்ஜ்யம் , 

ஆரோ : - வரிகம பதல 
அவரோ :-ஸ்நிதப மகரிஸ 
இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 
383. நீதிமதி :-- இது 60 - வது மேளகர்த்தா 

ராகம் . 
ஸர்வள்வா ஸப் பூர்ண சதுச்ருதி ரிஷப , ஸாதாரண காந்தார , 
ப்ரதி மத்யம் ஷட்ச்ருதி தைவத காகலி நிஷாதங்கள் ராகச் 
சாயாஸ்வரங்கள் . 

லக்ஷண கீதமுண்டு .. 
334. கைகவசி : இது ஓர் ஸம்பூர்ண 

ஷாடவ ராகம் . 
மேளகர்த்தாவில் ஜன்யம . ஷட்ச்ருதி 
தத்தை கிரமமாய்ப் பிடித்து ராகச்சாயையை நன்கு விளக் 
கவேண்டும் . அவரோஹணத்தில் தைவதம் வர்ஜ்யம் . 


ண 


60 வ - து 


தைவ 


அத்தியாயம் 2 


155 


ஆரோ : -ஸரிகம பதநிஸ 

அவரோ : -- ஸநிப மகரிஸ 

உதாரணம் : - அய்யரவர்களின் " வாசாமகோசரமே 
என்ற கீர்த்தனம் . 

385. ஹம்ஸநாதம் : - இது 60 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஷாடவ வக்ரம் . பாஷாங்கம் . ரிஷபம் ஷட்ச் 
ருதி தைவதம் 

ஜீவஸ்வரங்கள் . காந்தாரம் வர்ஜ்யம் . 
சதுச்ருதி ரிஷபம் ப்ரதி மத்யமம் . இவைகளை ஊன்றிப் 
பிடிக்க வேண்டும் . 

ஆரோ : -ஸரிமா பதா நீலா 

அவரோ : -ஸநிதநி பமரீலா 
ஸநிநிஸா - ஸரிஸ 

நிலோ பமா 
பிடிகள் ரஞ்ஜகம் . 
உதாரணமாக : அய்யரவர்களின் 

பண் 
என்ற கீர்த்தனம் பிரஸித்தம் . 


பாம 


என்ற 


45 


So 


கொலு 


60 -வது 


ஆரோ 


386. கேௗரீக்ரியா : -- இது 

மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . ஷாடவ வக்ரம் -- ரிஷபம் வர்ஜ்யம் . 

:-ஸகம பதநிஸ 
அவரோ : - ஸந்தரி பமகல 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
387. நிஷாதம் : - இது 

மேளகாத்தாவில் 
ஜன்யம் . 

வக்ர ஸம்பூர்ணம் . 
ஆரோ : - ஸகரி மபஸா 
அவரோ : - நிதம் பரிய மகரிஸ் 
வக்ர ஸஞ்சாரங்கள் ராக ரஜகம் . 


60 - வது 


156 


அனுபவராக லக்ஷணங்கள் 


கரிஸ் . 


உதாரணம் : -ஸகரி மாம பம கரிஸா பநிபம பாம 

-பலாங் தமா கரிஸ நிதநிப மகரிஸ - தமாப நிபாம 
கரிஸ -- இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

388. காந்தாமணி : - இது 61 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . சதுச்ருதி ரிஷப அந்தர காந்தார 
ப்ரதி மத்யமங்களும் இதர சுத்தஸ்வரங்களும் ராகச்சாயாஸ் 
வரங்கள் . ப்ரதி மத்யம - பஞ்சம சுத்த தைவத சுத்த 
நிஷாதங்கள் படிப்படியாய் வருவதை கவனித்துப் பாட 
வேண்டும் . அய்யரவர்களின் 

பாலிந்துவையா 
என்ற கீர்த்தனம் தகுந்த உதாரணம் . 
389. ச்ருதிரஞ்ஜரி : - இது 

ஓர் நிஷாதாந்த ராகம் . 
61 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . மத்யஸ்தாயி ஸஞ்சாரி 
யாகையால் மத்யம சுருதியில் பாட விசேஷ ரஞ்ஜகமாயி 
ருக்கும் . 

ஆரோ : - ஸரிகம பதநீ 

அவரோ : -- நிதபம கரிஸரிஸ 

உதாரணம் : - " ஏதாரிஸஞ்சரி என்ற அய்யரவர் 
களின் கீர்த்தனம் . 

390. குந்தலம் : - இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் . 
61 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . வக்ரமான பிடிகள் 
ராக ரஞ்ஜகம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -ஸரிகம பதநிதஸ 
அவரோ : - ஸநிதப மகம ரிஸ 
ஸரிக்ரிஸ -ஸரிகமா மரிஸ ஸரிக மபா மகமரிஸ 
கமபத நிதபம கமரிஸ - தநித ஸநிதப்- பதநித 
பமக மரிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
ஸங்கீத ஸம்ப்ரதாயப்ரதர் சினியில் இதற்கு “ ஸரிக 
மபதஸ -- ஸநிதப மகரிஸ " 

என்ற ஸஞ்சாரம் குறிக் 


அத்தியாயம் 2 


157 


-கமயா 


LITLD 


கப்பட்டிருக்கிறது . தீக்ஷிதரவர்களால் " ஸ்ரீஸுகக் 
திகுந்தளாம்பிகே என்ற கீர்த்தனமும் கானப்படு 

கிறது . 
391. கர்ணாடகதரங்கிணீ : - இது 61 - வது மேளகர்த் 
தாவில் ஜன்யம் . ஆரோகணத்தில் தைவதமும் அவரோ 
கணத்தில் நிஷாத தைவதங்களும் வர்ஜ்யம் . 

ஆரோ ; -- ஸரிகம பரிஸா 

அவரோ : - ஸ்பா மகரிஸ் 
ஸரிக மாம் கரிஸ 

மகரிஸ --கமபநி 
கரிள - பரிஸா பாம கரிஸ -- நிநி ஸரிக ரிஸா -- ஸ்ரி 
ஸபாம மபபே மகரிஸ போன்ற பிடிகள் ராக ஸ்வரூ 

பத்தை நன்கு விளக்கும் . 
392. ரிஷபப்ரியா : - இது 62 - வது மேளகாத்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . சதுச்ருதி ரிஷப , அந்தர காந்தார , 
ப்ரதி மத்யம சுத்த தைவத கைசிகி நிஷாதங்கள் ராகச் 
சாயாஸ்வரங்கள் . லக்ஷண கீதமுண்டு . 

உதாரணம் : - அய்யரவர்களின் “ மஹிமதக்கிஞ்சு " 
என்ற கீர்த்தனம் . 
393. ரத்னபானு : - இது 62 - வது மேளகர்த்தாவில் ஜன் 

வக்ர ஸம்பூர்ணம் . வக்ரமான பிடிகள் மிகவும் 
ரஞ்ஜகம் . இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -- ஸரிம கரிம பரித நிஸ 

அவரோ : - ஸ்நிதப மகரிஸ 
ஸ்ரிம கரிஸ் --- ரிமகரி பமகரிஸ் --- மகரி 
மகரிஸ -- ரிமபரி தபம கரிஸ் - மகரி மாம பரிதப - 
பரித நிதப - மபநி தநிஸா - ஸரிஸ ஸநிதபா - ஸரிம 
கரிஸ நிதபா -- மபநித நிஸ்நித பமகரிஸ் போன்ற 
பிடிகள் ராக ஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் . 


யமான 


மாம 


158 


அனுபவராக லக்ஷணங்கள் 


394. லதாங்கி : - இது 63 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ண ரக்தி ராகம் . 

உதாரணம் : - பட்டணம் ஸுப்ரமண்ய அய்யாவர் 
களின் " 

அபராதமுல என்ற கீர்த்தனம் ப்ரஸித்தம் . 
395. கோத்ராரி : 

: - இது ஓர் ஒளடுவ ஸம்பூர்ண ராகம் . 
(63 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத்தில் காங் 
தார நிஷாதங்கள் வர்ஜ்யம் . 

ஆரோ : -- ஸரிம பதஸ 
அவரோ : -ஸநிதப மகரிஸ 
கிரமமான ஸஞ்சாரங்களினாலேயே ராக ஸ்வரூபம் 

நன்கு விளங்கும் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
396. ரத்னகாந்தி : - இது ஓர் ஷாடவ ராகம் . 

. 

63 - வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் . தைவதம் வர்ஜ்யம் . 

ஆரோ : -- ஸரிகம பரிஸா 
அவரோ : -ஸநிப மகரிஸ 
கிரமமான ஸஞ்சாரங்களினால் ராகஸ்வரூபம் நன்கு 

விளங்கும் . 
397. வாசஸ்பதி : - இது 64 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ண ரக்தி 

ரக்தி ராகம் . மத்யம சக்ரத்தில் 
உள்ள ஹரிகாம்போதிக்கு நேர் ப்ரதி மத்யம ராகம் . 
ருதி ரிஷப , அந்தர காந்தார , ப்ரதி மத்யம , சதுச்ருதி 
தைவத கைசிகி நிஷாதங்கள் சரியான ஸ்வரங்கள் . அய்யர 
வர்களின் “ கண்டஜூடுமி ” என்ற கீர்த்தனம் பிரஸித்தம் . 

398. பூஷாவளி : - இது ஓர் ஷாடவ ஸம்பூர்ண ராகம் . 
64 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ரக்தி ராகம் : 

ஆரோ : - ஸரிகம பதஸ் 
அவரோ : -- ஸ்நிதப மகரிஸ் 


159 


அத்தியாயம் 2 


கமக 


நிதபத 


9 


தன மீ 


பதஸ் நிதப மகரிஸ் - ஸரிக மாம் 

கம்பதா = கமபத 
மபதஸா நிதபத - பதப மபமகா 
ரிஸ --- தெப தஸா போன்ற தைவத ஸம்பந்தமான 
வக்ரப் பிடிகள் மிகவும் ரஞ்ஜகம் . 
உதாரணம் : -- அய்யரவர்களின் 

த 
என்ற கீர்த்தனம் ப்ரஸித்தம் . 
399. ஸரஸ்வதி : - இது 

64 - வது மேளகர்த்தாவில் 
ஐரித்த ஔடுவ ஷாடவம் . காந்தாரம் வர்ஜ்யம் . ஆரோ 
கணத்தில் நிஷாதமும் வர்ஜ்யம் . மிகவும் ரக்தியான ராகம் . 

ரோ : - ஸரிம பதஸ் 
அவரோ :-ஸநிதப மரிஸ 
பதஸாஸ - பதஸரி ஸநிதப -மாபத ஸநித பநித 
மரிஸ ரிமரி ஸரிஸநி தாஸா போன்ற ஸாதாரணமான 
பிடிகளே ரஞ்ஜகம் . அய்யரவர்களின் “ அனுராக 
முலேனி 

என்ற கீர்த்தனம் தகுந்த உதாரணம் . 
400. பர்ப்பர : - இது ஓர் வக்ர ஷாடவ ராகம் . 64 - வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் , பஞ்சமம் வர்ஜ்யம் . 

ஆரோ : -- ஸகமரி கமத நிஸ 
அவரோ : -- ஸநிதம கரிஸ 
ஸகம கரிஸகம ரிக மாம - மதநி தமா கமத 

நிஸநி 
தமா - ஸகஸநி தநிஸ்நி தம - கமரிக மகரில போன்ற 
வக்ர பிடிகள் ராகஸ்வரூபத்தை நன்கு விளக்கும் . 

இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
401. உத்தரீ : - இது ஓர் ஷாடவ ஒளடுவ ராகம் . 
64-வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத்தில் ரிஷ 
பமும் அவரோகணத்தில் பஞ்சம ரிஷபங்களும் வர்ஜ்பம் . 
கிரமமான ஸஞ்சாரங்கள் ரரகஸ்வரூபத்தை விளக்கும் . 


160 


அனுபவராக லக்ஷணங்கள் 


-வது 


மேளகர்த்தா 


ஆரோ : - ஸகம பதநிஸ 

அவரோ : - ஸநித மகஸ 
இதில் லக்ஷண கீதம் உண்டு. 
402. போகீச்வரி : -- இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் . 
64 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத்தில் மத் 
யமம் வர்ஜ்யம் . 

லக்ஷண கீதம் உண்டு . 
ஆரோ :-- ஸரிக்பா தநிதஸா 
அவரோ : --ஸநிதப மகரிஸ 
ஸ்ரிகபா மகரிஸ - கமதந் தபம கரிஸ - கபாப தஸ 
நித- தநிதஸாஸ - ஸநிதப பதப மகரிஸ் போன்ற 

பிடிகள் ரஞ்ஜகம் . 
403. மேசகல்யாணி : - இது 65 
ராகம் . ஸ்ர்வஸ்வர ஸம்பூர்ணம் . மிகுந்த ரக்தியுள்ள கன 
ராகம் . 

சதுச்ருதி ரிஷப அந்தர காந்தார ப்ரதி மத்யம் , 
சதுச்ருதி தைவத காகலி நிஷாதங்கள் ராகச்சாயாஸ்வரங்கள் . 
கல்யாணி என்றும் அழைக்கப்படுகிறது . இந்த ராகத்தின் 
காகலி நிஷாதத்தை கொஞ்சம் கமகமாய்ப் பிடிப்பது மிகுந்த 
ரக்தியாயிருக்கும் . 

காரிஸ என்றது லக்ஷணப் 
பிடிப்பு . தீரசங்கராபரணத்திற்கு ப்ரதி மத்யம் 
ராகம் . நிகரி - நிரிநி - மதம் - கரிநி போன்ற தாட்டு வரிசை 
களும் - தகரிநி தமகரி நிரிநிஸா போன்ற பிடிப்புகளும் - கக 
ததங் கிரிரி போன்ற ஜண்டை வரிசைப் பிடிகளும் மிகவும் 
ரஞ்ஜகம் . இதில் 

இதில் அநேக வர்ணங்கள் கீர்த்தனங்கள் 
பதங்கள் இருப்பதால் அனுபவத்தினால் மற்ற நுட்பங்களையும் 
அறியலாம் . 

404. ஸாரங்கா : - இது 65 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யமான ராகம் . ஆனால் சிலர் இது 64 - வது மேளகர்த்தாவில் 
உண்டான தென்று அபிப்ராயப் பட்ட போதிலும் அனுப 


. 


93 


தமய 


அத்தியாயம் 2 


161 


வத்தில் இதில் காகலி நிஷாதம் பேசுவதால் இதை 65 - வது 
மேளகர்த்தாவில் ஜன்யமான ராகம் என்று தீர்மானிக்க 
வேண்டியிருக்கிறது. இது பாஷாங்க ராகம் . இதற்கு ரிகமரில 
என்ற பிடி வரும் போதெல்லாம் சுத்த மத்யமம் பேசும் . 
சுத்த மத்யமம் வந்தால் உடனே ரிஷபம் வந்து தான் மேல் 
ஸஞ்சாரம் செய்ய வேண்டும் . இந்த நுட்பங்களை வர்ணம் 
கீர்த்தனைகள் முதலிய கேள்விகளினால் நன்கறியலாம் . 
வக்ர ஸம்பூர்ண ராகம் . 


ஆரோ : - ஸரிகம பதநிஸா 
அவரோ : -- ஸதா பமரி கமரீஸா 


1 " எத்ந்தபாக்பமு 


உண்டு . 


கமபத 

நிஸதா பமரீ கமரிஸ என்ற பிடியில் 
3 - வது மத்யமம் சுத்த மத்யமம் . 

உதாரணம் : - இதில் அய்யாவர்களால் அநேக கீர்த் 
தனைகள் 

< நீவாடநேகான 
என்ற கருதிகள் பிரஸித்தம் . 

405. யமுனாகல்யாணி : -- ஷாடவ ராகம் . 
மேளகர்த்தாவில் ஜன்யம் . பாஷாங்கம் . தேசீய ராகம் . 
அனுபவத்தில் இந்த ராகத்தை நிஷாத வர்ஜ்யமாய்ப் பாடு 
கிறார்கள் . 

ஆரோ : -ஸ்ரிகப மபதஸா 
அவரோ : 

ஸ தப மபக ரிஸா 


65 - வது 


- 


மாகப மபாத ஸதாப மபம காரிஸ பமபத ஸதா 
பம் - பமகரி காமப் 

போன்றவை மூர்ச் 
சனைகள் . 


காரிளா 


ஹரிதாஸுலு 


உதாரணம் : -- அய்யரவர்களின் 
வெடலி என்ற கீர்த்தனை . 


25 


தா , ர .-- 11 


162 


அனுபவராக லக்ஷணங்கள் 


மகா- 


கடகா 


கா - காக மாம் 


LITU 


மமகா - மகம் 


- 


- 406. யாமுன் : - இது ஒர் பாஷாங்க தேசிய ராகம . 
வடநாட்டிலிருந்து இங்கு வந்து வழங்கும் ராகங்களில் 
இதுவும் ஒன்று . இதை 65 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் 
என்று சொல்ல வேண்டும் . நிஷாதாந்த ஸஞ்சாரம் சுத்த 
மதயமும் பேசுப . மத்யள் தாயி வஞ்சாரியாகையால் விசே 
ஷபாய் மத்யமச்ருதியில் தான் பாடப்பட்டு வருகிறது . 

ஆரோ : - தநிஸரி கம்பதா 
அவரோ : - நிதபம கமக ரிளா 
இதில் ப்ரதி . மத்பம சுத்த மத்யமங்கள் அடிக்கடி 
கலந்து வருமாகையால் அனுபவத்தின் மூலம் அறிய 
வேண்டும் . தநிஸ ரீரிகா--- கம்பம் 

நிதபமப 
- தமிரீரிகா - 
கம்ப மகரிவா - போன்ற பிடிகளில் 

பிடிகளில் * இந்தக் குறி 
யுள்ள மத்யமங்கள் சுத்த மத்யமம் * அதிநீபை 

மருலு கொனதிரா ” என்ற ஜாவளி பிரஸித்தம் .. 
407. ஹமீர்கல்யாணி : - இது ஓர் பாஷாங்க தேசீய 
ராகம் . 65 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . 

வட இந்தியா 
விலிருந்து வந்த ராகமாகையால் சுத்த . மத்யமம் கலக்கும் . 

ஆரோ : ஸபம பத நிஸா 
அவரோ : - ஸநிதப கமக ரிஸா 
தாபத நிதா பமதா - மபதா பமககா ரிஸா 
ரிஸ --தா - தாயா கரிஸ ஸரிஸ 

தாப 
போன்ற ஸஞ்சாரத்தில் வரும் ( இம்மாதிரியான ) 
மத்யமங்கள் சுத்த மத்யமம் என்பதை அனுபவ . 
பூர்வமாய் அறிய வேண்டும் . 

உதாரணம் : - அய்யரவர்களின் மானமுலேதா 
என்ற கீர்த்தனம் . கிருஷ்ணபாகவதரவர்களின் கதைகளில் 


காம 


காம 


UTID 


அத்தியாயம் 2 


1163 


மாகா 


ועל 


ஸமா 


காகம் 


போன்ற 


இந்த ராகம் அடிக்கடி வரும் . இதில் அவர்களுடைய சிட்டா 
ஸ்வரங்கள் உண்டு . 

408. கௌமோதம் : -- இது ஓர் ஔடுவ சாகம் . 65 - வது 
மேளகர்த்தாவில் ஜன்யம் . பஞ்சம தைவதங்கள் வாஜ்யம் .. 
ரக்தி ராகம் . 

ஆரோ :-ஸரிக மநீஸ 

அவரோ :-ஸநிமா காரிஸ 
வரிகமா மகரிஸ. கரிஸநி மாநீ நீஸா - கரிகா கமாம 

கரில் 
பிடிகள் ரஞ்ஜகம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
409. குந்தல ஸ்ரீகண்டி : - இது ஓர் ஔடுவ ஷாடல் 
ராகம் . 65 வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத் 
தில் ரிஷப பஞ்சமங்களும் - அவரோகணத்தில் தைவமும் 
வாஜ்யம் . 

ஸகம் தநிஸா 
அவரோ : -- ஸநிப ப.கரில் 

ராகத்தின் ரிஷபத்தைப் பிடிக்கையில் 
ஸரியான சதுச்ருதி ரிஷபம் என்ற ஞாபகத்துடன் 
பிடித்து ஸஞ்சரிக்க வேண்டும் . 
வாநி தநிஸா- கமபம கரிஸ நி தநிஸா - தாமத பாம 
கரிஸ நிஸ ஸகாக மதாத நிபா மகரி- கமதநி வகிபம் 
கரிலா - பாம் கரிஷ ---போம் கரி கமதநி பெம் 
கரிவா போன்ற பிடிகளால் ராகஸ்வரூம். நன்கு 

விளங்கும் . 
410. ஸுகாதவி நோதினி : - இது ஓர் ஔ வெ ராகம் .. 
65 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ரிஷப பஞ்சமங்கள் 
வர்ஜ்பம் . கவனமாய்ப் பாடுவதால் மிகுந்த ரக்தியை 
யளிக்கும் . 


ஸ்காக 


1164 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ஆரோ : - ஸகம் தநிஸா 
அவரோ :-ஸங்தம களா 


ஸா 

- ஸநித நிதம தமக மகஸா - ஸகாக - மகள 
ஸமாம கமக ஸாஸ- காம தாத - தமக ஸாஸ கமத 
நிதம் - கமக ஸாஸ- மதாத நீநிஸா நிதமகா கமத 
நில நி தமகா களா -- ஸாஸ 

தமகள் 
நிதமகஸ ஸநித நீதமக மகஸா போன்ற ஸஞ்சாரம் 
மிகவும் ரஞ்ஜகம் . 


காக 


மகவ 


411. மைத்ரபாவினி : - இது ஓர் ஸம்பூர்ண ஷாடவ 
ராகம் . 6 -வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . அவரோ 
கணத்தில் நிஷாதம் வர்ஜ்யம் . ஸாதாரண வஞ்சாரங்களினா 
லேயே ராகஸ்வரூபம் நன்கு விளங்கக்கூடியது . 

ஆரோ : -ஸரிகம பதநிஸ 

அவரோ : -- ஸதப மகரில 
412. சித்ராம்பரி : - இது 66 -வது மேளகர்த்தா ராகம் .. 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . சதுச்ருதி ரிஷப அந்தர காந்தார 
ப்ரதி மத்யம் ஷடச்ருதி தைவத காகலி நிஷாதங்கள் ராகச் 
சாயாள்வரங்கள் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 
413. சதுரங்கிணி : - இது 66 -வது மேளகர்த்தாவில் . 

வக்ரஸப் பூர்ணம் . ஆரோகணத்தின் ரிஷப 
தைவதங்கள் வர்ஜ்யம் . இந்த ராகத்திற்கு 

வக்ரமான 
பிடிகள் தான் ரஞ்ஜாம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -லமக மபநிஸ 
அவரோ : -- ஸநிதநி பகம கரிஸ 
ஸமக மகரி --கரிஸ மகம் நிதநி -- பநிஸ நிதநி- 
மபநித நிபகா மரிஸ போன்ற பிடிகள் மிகவும் 
ரஞ்ஜகம் . 


ஜன்யம் . 


அத்தியாயம் 2 

165 
414. ஸுசரித்ர : --இது 67 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . இதில் தீவ்ரஸ் வரங்களும் கோமல 
ஸ்வரங்களும் கலந்து வருவதால் கவனமாகப் பாடவேண்டும் . 
ஷட்ச்ருதி ரிஷபம் அந்தர காந்தாரம் அடுத்தடுத்து வருவ 
துடன் ப்ரதி மத்யமம் பஞ்சமம் சுத்த தைவதம் சுத்த 
நிஷாதம் இவைகளும் படிப்படியாய் வருவதால் ப்ரதி மத்ய 
மத்தை தீர்க்கமாய்ப் பிடித்துப் பாடுதல் அவசியம் . இதில் 
லக்ஷண கீதம் உண்டு . 

415. ஸத்யவதி : - இது 67 - வது மேளகர்த்தாவில் ஜன் 
யமான ராகம் . வக்ர ஸம்பூர்ணம் . 

ஆரோகணத்தில் காந் 
தாரம் வாஜ்யம் . லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : -ஸரிமப தரிதல 

அவரோ : -- ஸநித பமக மரிஸ 
416. ஜ்யோதிஸ்வருபிணி : -- இது 68 - வது மேளகர்த்தா 
ராகம் . ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . ஷட்க்ருதி ரிஷபம் 
அந்தர காந்தார ப்ரதி மத்யம சுத்த தைவத கைசிகி நிஷா 
தம் ராகச்சாயாஸ்வரங்கள் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

417. ஜ்யோதிஷ்மதி : - இது ஓர் வக்ர ஸம்பூர்ண ராகம் . 
68 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோகணத்தில் தைவத 
நிஷாதங்கள் வர்ஜ்பம் . அவரோகணம் வக்ர ஸம்பூர்ணம் . 
இதில் லக்ஷண கீதமுண்டு . 

ஆரோ : -- ஸரிக மபல 
அவரோ : -- ஸநிதம பமரிகஸ 
ஸரிக மகஸ 

-ரிகம் பாம ரிகஸ கம்பாப தமா பாம 
கம்பஸா நி 

தமா பமரிகம் 

பலரிக ஸாநித 
மரிகஸ் போன்ற வக்ர பிடிகள் ராகரஞ்ஜகம் . 
418. தாதுவர்த்தனி : - இது 

மேளகர்த்தர் 
சாகம் . வர்வஸ்வா ஸ்ம்பூர்ணம் . ஷட்ச்ருதி ரிஷப அந்தா 


ரீகல 


கல 


மட 


69 - வது 


166 


அனுபவராக லக்ஷணங்கள் 


மான 


காந்தார ப்ரதி மத்யம சுத்த தைவத காகலி நிஷாதங்கள் 
ராகச்சாயாஸ்வரங்கள் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

419 தௌதபஞ்சமம் : -- இது 69 -வது மேளகர்த்தாவில் 
ஜன்யம் . வக்ர ஸம்பூர்ணம் . ஆரோகணத்தில் தைவதம் 
வர்ஜ்யம் . இதில் லக்ஷண கீதம் 

உண்டு. 

வக்ர , 
பிடிகள் ரஞ்ஜகம் . 

ஆரோ : -வரிகம பநிபஸ 
அவரோ : -ஸநிதப மரிக மரிஸ 
வரிக மரின் -ரிகம பாம ரிகமரிள --- 
கமரி - ககபதி பவநித பதிப ஸநி ) 

தெப - தபம பமரி - 
மரிக மரிஸ் போன்ற பிடிகள் ரஞ்ஜகம் . 
420. நாஸிகாபூஷணி : --- இது 70 - வது மேளகர்த்தா 
ராகம் . . பொவஸ்வர ஸம்பூர்ணம் . ஷட்ச்ருதி ரிஷபம் 
அந்தர ;. காந்தாரம் ப்ரதி மத்யமம் . சதுச்ருதி தைவதம் 
கைசிகி நிஷாதம் 

இவைகளே ராகச்சாயாள் வரங்கள் . 
இதில் லக்ஷண கீதம் உண்டு . 


கம்ப 


நிதப மரி 


- 421 : - நாஸாமணி : 

ஓர் வக்ர ஸம்பூர்ணம் : 
70 - வது மேளகர்த்தாவில் 

ஜன்யம் . ஆரோகணத்தில் 
தைவத நிஷாதங்களும் அவரோகணத்தில் 

காந்தாரமும் 
வர்ஜ்பம் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

ஆரோ : --ஸரிகம் பம்பலா 

அவரோ : -- ஸநிதல் பமரிஸ 
கமபடம் பஸாநி தமிபா - மபம நிதநிபா -கமபம பநித 

நிபா-- ஸநிதநி பமரிஸ போன்ற பிடிகள் ரஞ்ஐகம் , 
422 , கோஸலம் : --இது 71 - வது மேளகர்த்தா ராகம் .. 
வர்உள்ளப்பூாணம் . ஷட்ச்ருதி ரிவு ட- அந்தர காந் 


அத்தியாயம் 2 


167 


தார ப்ரதி மத்யம் - சதுச்ருதி தைவத காகலி நிஷாதங்கள் 
ராகச்சாயாஸ்வரங்கள் . இதில் லக்ஷண கீதம் உண்டு . 

423. குஸுமாவளி : - இது ஓர் ஔடுவ வக்ர ஸம்பூர்ண 
ஜன்ய ராகம் . 71 - வது மேளகர்த்தாவில் ஜன்யம் . ஆரோ 
கணத்தில் ரிஷப நிஷாதங்கள் வர்ஜ்யம் . 
ஆரோ : 

வகம் பதஸ் 
அவரோ : -- ள நித 

ஸநிதபமக மரில 
வகாம பமக மலே --கமபத பமக மரீஸ மபததி தப 

ஸாநித பாமக மரீஸ் - பரிதி 
தர் - மபதவநிதட -- மகமரி போன்ற பிடிகள் ராக 


மகமா -- கமபத 


ரஞ்ஜகம் . 


424. ரஸிகப்ரியா : --இது 72 - வது மேளகர்த்தா ராகம் . 
ஸர்வஸ்வர ஸம்பூர்ணம் . இதில் வரும் ஸ்வரங்கள் அவ்வ 
ளவும் தீவ்ர ஸ்வரங்கள் . 

கவனமாகப் 

பாடினால் தான் 
ரஞ்ஜிக்கும் . இதற்கு லக்ஷண கீதம் உண்டு . 

425. ரஸமஞ்ஜரி : --இது 72 - வது மேளகர்த்தாவில் 
ஜன்டமான ஸம்பூரண ஔடுவ ராகம் . அவரோகணத்தில் 
தைவத காந்தாரங்கள் வர்ஜ்பம் . இதற்கு லக்ஷண கீதம் 
உண்டு . 

ஆரோ : -ஸரிகம பாகில 

அவரோ : --அநியரில 
கிரமமான பிடிகளினாலே ராகஸ்வரூபம் 
விளங்கக்கூடியது . 


நன்கு 


கணட 


N. B. 1000 ஜன்யராகங்களில் இவ்விடம் 
42 - போக பாக்கி 647 ஜன்யங்களை ஆராய்ச்சி செய்வது 
நலம் . 

[ 72 கர்த்தாக்கள் -- மொத்த ஜன்யங்கள் 1000 ] 


அத்தியாயம்3 


ராகப்பெயர். 


168 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


அடாண அம்ருததரங்கிணி 

வர்ஷணி 

வாஹினி அவாவேரி ஆதிபஞ்.மம் ஆந்தாளி ஆந்தோளிகா 


1 
2 3 4 5 6 
7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 


அனுபவராக லக்ஷணங்கள் 


மகரிஸ் 


29ஸரிமபரிபதநிஸு--ஸநிஸதாடம்பகாரிஸ 19ஸரிகமதநிஸ-ஸதநிதபமகரிஸ 39ஸரிகமபதநிபஸ-ஸநிபதமகரிஸ் 
20ஸரிமாபதநிஸாஸநிதமகரிஸ 
8|ஸரிமபதள 

---ஸநிஸபதமபமகாரிஸ 48ஸரியதநிள-ஸநிதபமகரிஸ 28|ஸரிமபநிஸ--ஸநிபமரிகமரிஸ 28|எரிமபநிஸ----ளநிதமரிஸா 4,7(பதநிஸமகம்-பமகஸநிதநிஸ 
20 பெகமபநிஸா 

பநித 

தபம் 
22|ஸரிகமதள 

ஸதமகரிஸ 48வரிகமதநிஸா---ஸநிதமகஸரிஸ 29ஸரிமபதள--ஸநிதபமகரி 
15ஸரிகமபதநிஸ. 

ஸதபயகாரிஸ 37ஸரிகமபதநிஸ-ஸநிதபமகரீஸ 20ஸகரிகமபதபஸ்-ஸநிதபரிதபமகரிஸ் 42ஸரிகமபநிதநி-தபமகரிஸநிஸ 

8வரிஸகாமபதநிள---ஸநிதபமகரிஸ் 29ஸமகமபதநிஸ-ஸநிபதநிபகமமகஸ் 


ஆபேரி ஆபோகி ஆரபஞ்சமம் 


ஆாபி 


ஆர்த்ரதெசிகா 


- 


ஆலபி 


ஆனந்தபைரவி 


போகி 


ஆஹிரி. ஆஹரிநாட்டை 


> 


. 


பதமகரில் 


ஸ 


இந்துகீர்வாணி 

கண்டாரவம் தன்பாஸி தவளி போகி. மதி 


13 


சீதள 


20 21 22) 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37) 
38 39 40 41 


42|ஸரிகமபஸ 

ஸபெதநிபமகரிஸ 20ஸகமபதநி. 

-தாபமகரிளநீ 46|ஸகமதநிஸ-ஸ்நிதப 
21|ஸரிகமஸம்ப கமஸமபதநிள 

ஸநிதபமகல 46ளகரிகமபதள--ஸநிதநிபமகரிஸ 51ஸகமதநிஸ.-ஸநிதபமகஸ 4|ஸரிகமபதநிதள-ஸதநிபமகரிஸ 8ஸரிகமபமதநிஸ-ஸதபமகரிஸ 
69ஸரிகமபதநி. 

-தபமகரிஸகிஸ 
7ஸமகமபதநிஸ--ஸதபதமகரிஸ 28|ஸரிகமபரியதள-லநிதபமரிமகரிஸ 2)வகமபநிஸ--ஸநிபமகஸ 
64|கமபதநிஸ-ள 

1நிதமகஸ 
28ஸரிகமபதநீலா-ஸநிபமரிகமரிஸநிஸா 21ஸமகமபதநிஸ-ஸநிதமகரிஸ 
64கபதநி 

பதநிஸ. 

-ஸநிபமகஸ 66லகமபஸ-லதநிபமகரில் 53வகரிகமபதநீ-தபமகரிஸநிஸ 52)ஸகபதநிஸ--ஸநிதபமகரிஸ 33|ஸரிகட்டவா-ஸ்ரிதபமகமரிஸ 

1ஸகரிகமபதபநிள ஸதபதமகரிஸ 21 

ஸநிதபமகரிஸ 


ஸாரங்கநாட ஈரகிரி ஈசகௌளை 

மனோஹரி உதபாவிசந்தரிகா உத்தரி உமாபாமை 
ககனபூபாலம் 

மோஹினி ரஞ்ஜனி 

ஸாஸீருஹம் 
கங்கணாலங்காரி கங்காதாங்கிணி கட்கப்ரியா கணிதவிநோதினி 


அத்தியாயம் 3 


ஸ 


- 


ஸகமப் 


-- 


169 


செ. 


ராகப்பெயர். 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


170 


கண்டா 


சண்டாரவம் 


கணடாணம் 


நி 


91 


.. 


42) 43 41) 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 53 59 60 


கதனகுதூஹலம் கந்தர்வகன்டை 

நாராயணி 

மனோஹரி கதாவம் கமகக்ரியா 

லாமந்தம் கமலநாராயணி 

தரங்கிணி கமலாபரணம் 

மனோஹரி கமனக்ரிய கமனச்ரம கமாஸ் கம்பீரநாட்டை க!!பீாணி 


8ஸரிகாமபநிஸ-ஸ! 

-ஸநிதபமகரிஸ 
2ஸரிஸகமபநிஸ--ஸ 

ஸநிதபமகரிஸ் 
57ஸரிகமதநிஸா--ஸ 

--ஸநிதமகரிஸா 
29ஸரிமதநிகபஸா-ஸநிதபமகரிஸ 
31ஸரிகபதஸ--ஸநிதபமகரிஸ 
24/ஸமபதநிஸ்- 

தநிபமஸ 
26 

வரிமபஸஸநிதமகரில் 
42 

மபதநிஸரிக--ரிஸநிபமப 
53வரிமபதநிஸ-ஸநிதபமகமரீஸ 
45 

வகமபநிஸ்-ஸநிதபமகரிஸ 
55வரிமாதநில் 

ஸ்-லநிதபமகமரிஸ 
20கமபதநிஸ்- தபமரிஸ் 
45வரிகட்பநிதளஸநிதபநிதமகரிஸ் 27ஸகமபநிஸா-ஸநிதபமகஸா 
53ஸரிமபதநிலஸநிதபமகமரிஸ 
53வதுமேளகர்த்தாராகம் ஸம்பூர்ணம் 28 கம்பகாமபதங்ஸ . 

--ஸநிதபமகரிள 
36லரிகமபதநிஸ.ஸநிதபமரிஸ 23ஸரிகமபதநிதஸ்-ஸநிதபமகரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


வரிகட் 


நித 


13 


-- 


பதபகரிஸா 


கரஹரப்ரியா கருடத்வனி கருணாகரி 

பராகஆந்தாளி 


காடை 


கானடா 


தரங்கிணீ தேவகாந்தாரி- 


தபமக 


ப்யாகு ஸரடி 


ஸ 


61 62 63 64 
65 63 67 68 69 70 71 72 
73 74 75 76 77 78 79 80 81 82 


12. 
கலகண்டி கலவ்ஸந்தம் கலஹமல் கலாபரணி கல்கடOrகல்தட கல்யாணகேஸரி 

வளந்தம் கல்லோலபங்காளா 


22 இருபத்திரண்டாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 
29|ஸரிகமபதநிள--ஸ 63ஸ்மபதநிதள--ஸ 

-ஸநிதபமஸ 
14ஸகரியபதநிஸ--ஸதபமகரிஸ் 22ஸரிகாமதநிஸ--ஸ்நிபாநிதபமகமரிஸ் 
61 

வரிகமபநிஸ--லெபாமகரிஸ 21 நிலகமபா 

மகரிஸ 28|ஸரிகமபதநிள 

கமபதநிள-ஸ்நிதபதமாகரிகஸா 
4ஸரிகமபதள 

நிதபமரிஸ 13வரிமயதநில்-ஸநிதபமரிஸ 43ஸகமபதநிஸ-ஸநிபமகஸ 31வரீமதநிதஸா-ள 

ஸதபமரீஸ 52ளகரிகமபநிதநி-தபமகரிஸநிஸ 
13ஸரிகபதநிளஸநிதபகரிஸ 13வரிகபதஸ--ஸதபமகரிஸ 
21ஸகமதநிளட் 

--ளநிதமமகரிஸ 31 

வரிமபநிதளஸநிபதமகரிஸ 18ஸபமதநில-ஸநிதநிப 25ஸரிமப மபதள் , 

--நிதபமகரிஸ. 22வரிமகமபதபல 

---தபமரிஸ 43நாற்பத்துமூன்றாவதுமேளகர்த்தா-ஸம் 

ஸம்பூர்ணம் 12வரிகயலயாமதநில-ளநிதபமகரிஸ 


அத்தியாயம் 3 


13 


கல்லோலம் 


பமகள 


கல்லோலவாவேரி கலஹாா (கவாம்போதி களாநிதி 


1.71 


172 


நெ. 


ராகப்பெயர். 


மேளம், 


ஆரோகணஅவரோகணம். 


--- 


வ 


11 





83 84 85 86 871 88 89 9) 
91 92 93 94 95 96 97 98 99 100 101 


12 


க(லா)ளாவதி களாலாவேரி களாஸ்வரூபி கனககிரி 

குஸமாவளி கீர்வாணி 

ஜ்யோதிஷ்மதி கனகதீபரம் 

மாலாமணி நிர்மிதி பவானி பூஷாவளி ரஸாளி வஸந்தம் ஸ்ரீகண்டி 

ஸிம்ஹாரவம் கனகாங்கி கனகாம்பரி கனநாயகி 


16வரிப்பது 

மபதஸ்-ஸதபமகளரிஸ 8ஸரிகமபதநிஸ--ஸநிதபமகரிஸ 
22வரிகாமபதநிபலமநிபமகாரிஸ 
66பரிகட்பலநிள----ஸநிதபமகஸ 
61ஸரிகமபத 

ஸதபமகரிஸ 
67|ஸரிமபமதநின்-ஸதபமரிஸ 
72 ஸமபதநிஸ. ஸநிதபமஸ 45வகமபதபரீ-தபமகரிஸநிஸ 
62வரிகரிமபதநிஸா---ஸநிதபமகரிஸ 
67ஸரிகமபமதஸ.ஸநிதபமகரிஸ 66ஸமகமபதநிஸ.ஸநிபமரிஸ 58ஸகமபதநிஸ---ஸநிபமகரிஸ 
51ஸரிகமதநிஸ---ஸதாபமகரிஸ் 
20/ஸகமபநிதஸ்ஸநிதபமகரிஸ 60ஸரிகமபஸ---ஸநிதநிபமரிஸ 61ஸகமபநிஸ-ஸநிதபமரிஸ் 
1முதலாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 
1ஸரிகமபதநிதஸா 
ஸநிதபமகரிகரிஸ 
63ஸகமநிதபதநிஸ--ஸநிதபமகரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


12 


12 


களளை ,தர்பார் 


1)பஞ்சமம் 


13 


102|கனச்யாமலா 
103|கனஸிந்து 
104|கன்டை .105 

குஞ்ஜீ 106 107 108 

தீபரம் 109 

தேச்யம் 110 -111 

பங்காளா 112 

போகி 113 

மாருவ 114வேளாவளி 115 

ஸௌராஷ்ட்ரம் 
116|காங்கேயபூஷணி 
117காதடா 118காகப்ரியா 119காந்தாமணி 120காபி 121காபிநாராயணி 122 

காமரூ 123வர்த்தனி 


5ஸ்கம்பதஸ்-ஸநிதபமகரிஸ் 
15(ஸமகமபதநிதஸ 

ஸநிதபமகரிள 
29|ஸநிஸகமபமதநிஸாஸநிஸதபமபகமரிஸ 49ஸகரிகமபதநிஸ--ஸ்தபமரிஸ 
22ஸ்ரிகமபநிஸஸநிதபமகஸ 33ஸரிகமபதபல---ஸநிதபமரிஸ 
44|ஸரிகமதநிஸஸநிதபதமகரிஸ 
20ஸகமபதஸ் 
-ளநிதமகஸ 
26ஸரிகமப 

ஸ--நிததிபமகல 15ஸரிமகமதபதலஸதபமகரிஸ 50ஸரிகமபநிதநில--ளநிதமகரிகஸ் 53|ஸகமபதநிஸ--ஸநித தபமகள் 48|பநிவரிகமபா---பமகரிஸநிதநிபா 10ளரிமகமதபதநில 

ஸநிதபமகஸ 33முப்பத்திமூன்றாவதுமேளகர்த்தா----ஸம்பூர்ணம் 22(ஸரிகாமபமதாநிஸ--ஸநிபதநிதபமகாமரிஸ 63வரிகமபமதநிஸ--ஸ்தம்பமகரிஸ 
61வதுமேளகர்த்தாராகம் -ஸமபூாணம் 22வரிகாமரிபமபதநிஸ்--ஸநிதபமகரிஸ 
23|வரிமபதநிலா--ஸநிதபமரிகாரிஸ 52ஸகம்பமதரிபளஸநிதபமகரிஸ 
51வது 
மேளகர்த்தா 
ராகர் 
-- 
ஸம்பூர் 

ர்ணம் 


அத்தியாயம் 3 


2 


1 


173 


- 


நெ. 


ராகப்பெயர். 


ஆரோகணஅவரோகணம். 


174 


மேளம் 


மெகாடஸ் 


124காம்பீர்யகோஷிணி 
125|காம்போதி 
126|காயகப்ரியா 
127|காலநிர்ணிகா 
128காளிந்தீ 
129காளமூர்த்தி 130 

கானவாரிதி 
131காசிராமக்ரியா 
132கிரணாவளி 133|சிரணி 
134கிரிகர்ணிகா 
135/கிரிகுந்தவி 
136|கிலாவளி 137|கீதாடனி 133 139 

மூர்த்தி 
140|கீரவாணி 
141|கீர்த்திப்ரியா 142 

),விஜயா 


52|வீகரிபமதநில-ஸநிதபமகரிகஸ 
28எரிகம்பத(மகபத)ள--நிதபமகரிஸநிபாதாஸா 13பதிமூன்றாவதுமேளகர்த்தாராகம். ஸம்பூர்ணம் 
63ஸகமபநிதள-ஸபமகரிஸ் 
22 

--ஸநிதமகரிஸ 3மூன்றாவதுமேளகர்த்தாராகம்-ஸ்ம்பூர்ணம் 
35|ஓபரிகமபதநில, 

தநிபமரிஸ 51வகரிகமபதநிஸ.ஸநிதபமகரிஸ 
21வரிகமபதநில-ளதாபமகரிஸ 51எரிகமபநிதநிஸ் ஸதகரிஸ 

3ஸரிம்பரநில--ஸநிதபடகரிஸ 
72 

ஸ்ரிகம்மகமயல-ஸநிதபமகஸ 
22ஸரிகாபள--நிகரில் 
5.எரிமகமபதநிஸ 

ஸநிதா 

: மரிஸ 
வரிகமபதநிஸ--ஸதபசரிஸ 3 

வரிகதநில--நிதபமகஸ 
21 

இருபத்திஒன்றாவதுமேளகர்த்தா-ளம்பூர்ணம் 1எரிப்பதள-நிதபமக 

மகரிள 
( 
1 
வரிகமபதிதள 
- 
ஸ 
கபமகரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ப்ரியா 


13 


கரிஸ 


ள 


ஸ 


-61 


(தருதலகணடாணம் 


கா 


ரம்போஜி 


*18 


22 


} 


143கீரவாணி 
144குடும்பினி 145குண்டக்ரியா 146 

குதூஹலம் 147 

குந்தலம் 148 149 150 

கீர்வாணி 151 

குஸுமாவளி 
152|குந்தலதன்யாஸி 1:3 

தீபாம் 154 

பவானி 155 

போகி 156 

ரஞ்ஜனி(a) 157 

ரஞ்ஜனி(b) 158 

ராகம் 
159 

வராளி 160 161 

ஸிம்கறராவம் 162 

ஸ்வரரவளி 1.63 164 

ப்ரியா 


43|வரிகரிமகமதகிபரிதஸா-ஸநிதபமகரிஸ 
64வகமதபநில ---தியாக 15வரிமபநிவ-வதிபபமகரிஸ 29) 

மாநிதளா-லநிகயமகரில் 

ரிகமபதநிதவ ளதெபமகரிஸ 70 எரிபம்பலநிபமரில 13*+LL!)நிதவளவதிதபமகஸ 

வரிகமபதநிவ -வதமமகரில 6ஸரிகாப்பாயள-வருதநியமகஸ 47வரிகாபமதநினல் 

51-வநித்திபமகரிஸ 
48|பதரில -நிதநிபமகல 67 பரிகமபமபன-ஸதநிபமரிஸ 41வரிகமதபரிஸ் வநிதநிமகரிஸ 
60 வசபதங்-ஸநிபதநிபமகஸ் 68வரிமபநிதநில-ஸ்நிதபகரிஸ 
61ஸரிகமப 

பதநிலஸநிதபமகமரிஸ 28ஸமபதநிதள-ஸநிதபயாஸா 65 

ஸநிபமகரிஸ 
69|ஸரிமமதநிஸ. 

ஸதபமரிஸ 46ஸகமபதநில-ஸநிதநிபமகரிஸ 51ஸரிகமதஸா-ளநிதட்கமகரிஸ 22வரிகாபால-நிதநிபமகஸ 


அத்தியாயம் 3 


அட் 


நிவட் 


33 


2. 


ஸ்ரீகண்டி 


ஸகமது 


நில 


7) 


குமுதக்ரியா 


175 


நெ. 


176 


ராகப்பெயர். 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


குமுதாபரணம் கும்பினி 


கும்மகாம்போஜி குரஞ்ஜி குருகம்ப் 

ப்ரியா குர்ஜரி குலபவித்ரி 


"பூஷணி 


165 166 167 168 169 170 171 172 173 174 175 175 177 178 179 180 181 187 183 


அனுபவராக லக்ஷணங்கள் 


16 
32 


38வரிமபநிதஸ--ஸதநிட 

பாகரிஸ் 41ஸகரிகமபநிதநிஸ--ஸாநிபமகரிஸ 15ஸரிகபதநிதள--ஸநிதபமகரிஸ 29நிவரிகமபத-தபமகரிஸநிஸ 56நிஸகமபதநி--தபமகரிஸநிஸ 64 வரிகமதநில-வநிதமகரிஸ 
15வரிகமபதநிஸ் 

வதநிபம். 

நிபமகரிஸ 
28வகமதபநிஸ--- 

--நிபமரீல 
2) வரிகமபநிஸ்----ஸ் , 

தபமகரிஸ் வரிகமநிததியநில.வந்தமகஸ் 

வபமரிகம்பஸ்--தபமகமரில 32வரிமகமபதநிஸ--ஸதபமரிஸ 69வரிமகமபதநில--ஸதநிதபாரிஸ 27வரிகமபதநிஸ--லநிபமகாரிஸ 
68வரிம்பளஸநிதம்பமரிஸ 50கரிஃமதாஸவதந்தமகரிகஸா 34கமபமதநிஸஸந்தபமரிஸ 56பெரியபதநிளா---ஸநிதபமகரிஸ 16வரிலபதநில--ஸநிதபமகரிஸ் 


2 


குவலயானந்தி குஸமகல்லோலம் 

சந்தரிகா ஜ்யோதிஷ்மதி ப்ரியா பவானி 

போகி 2? 

ப்ரமரி 

பாரங்கா குஸுமாங்கி 


22 


22 


தி 


22 


குஸ்மாவளி 


ல 


184 1-5 
குஹப்ரியா 
186 கே 

கேதகப்ரியா 
187கேதாரம் 
188கேதார 

கேதாரகௌளை 189கேஸரி |190 

190|கைகவசி 
191|கோகிலகந்தர்வம் 
192 

கீர்வாணி 
193 

தீபகம் 
194 

தீபரம் 
195 

த்வநி 
196 

பஞ்சமம 
197 

ப்ரதாபம் 
198 199 

பாஷிணி 
200. 

வராளி 
201 

ஸ்வராவளி 
202கோகிலானந்தி 203|கோகிலாரவம் 204|கோத்ராரி 
205|கோபதி 


71|ஸ்கமபதஸ--ஸநிதபமகமரிஸ 16ஸரிகாமஸபமதநிஸ---ளதநிபமகஸ்ரிஸ 64ஸகமபரிஸ- 

---ஸநிதபமகரிஸ 29ளமகமபநிஸ--ஸநிபமகமபதபமகரிஸ 28ஸரிமபநிஸ--ஸரிதபமகரிஸ 25வரிகமபமதபதஸ்---ஸ்தநிதபமகரிஸ 60வரிகமபதநிஸ---ஸநிபமகரிஸ 31|கமதல--ஸதபமகரிகஸ 
43வரிகமபதஸ் 

)---ஸநிமகரில் 23ளகமதநிஸ-ஸநிதமகரில் 43ஸரிகமநிதல--நிசமகரிஸ 28வரிகமதநிதல--ஸநிதநிபமகரிஸ 39பதநிஸரிகரி-ஸநிதபதநிஸ 26வகம்பம்தநிஸ. --ஸநிபமகஸ 
11பதினொன்ராவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 29வரிகமபதநிஸ---ஸநிபமகமரிஸ 20ஸரிகரிமபதநிதஸ 

ஸதநிதபமகரிஸ 41வரிகமதநிஸ ஸதமகரிஸ 56ஸகமதநிஸஸநிதபமகஸ 11வரிகரிமபதநில--ஸநிதபமகரிஸ 63வரிமபதஸ்--ஸநிதபமகரிஸ 42|ஸரிகமபதநீ--பமரிகரிஸ் 


அத்தியாயம் 3 


12 


ப்ரியா 


177 


நெ. 


ராகப்பெயர். 


மேளம் 


ஆரோகணஅவரோகணம் 


178 


206கோபிகாவஸந்தம் 
207|கோமலி 
208|கோலாஹலம் 
209கோஸலம் 
210கோஷிணி 
211|கொளடமல்லாரு 
212கௌமாரி 
213கௌமோதம் 214|கௌரீ 21.5|கௌரீக்ரியா 216காந்தாரி 217 

நிஷாதம் 218 

பங்காளம் 219 

மனோஹரி 220 

மாருவ 221 

வேளாவளி 
222 

மங்நதி 223|கௌளை 
224கௌளசந்திரிகா 


20 

ஸமபநிதநிதள-ஸநிதபமகஸ 63வரிமபநிதம்பள-லததிம 

கரிமகரிஸ 29ளபமகமபதநிஸ-ஸநிதபமகரிஸ 
71வதுமேளகர்த்தாராகம் -ளம்பூரணம் 16ஸபகமபதநிதள--ஸநிதபமகமரிஸ 29எரிமபதல 

ஸநிதயகரிஸ 11ஸரிகமபதளி 

ஸநிதபமகரிஸ 65வரிகமநீல-ஸநிமாகாரிஸ 
15|வரிமளநிள-மாதபமகரிஸ 
60வகபதகிகிள--ளநிதநிபாகஸ 

2/ஸமரிகமபதநிதஸ-ஸநிதபமகரிஸ 
71|ஸகமபரிதவ-ஸ் 

ஸநிதநிபமகல 9தளரிமபதநீ-தபமகரிஸநி) 
2323 
-வது 
மேளகர்த்தா 
ராகம் 
50|ஸரிமபதவ--ஸநிதபமகரிகஸ 
23/வரிகபரியப்தஸ் 

--ஸநிதபமகரிஸ் 
70வரிகமபதநிஸ-ஸநிபமகஸ் 
15எரிகமரிமபநிஸ-ஸபெமகமரிஸ் 
7ஸரிமபதள-ஸகிதபகரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


12 


எம்பூர்ணம் 


த 


& 


22 


ஸீமங் 


LDIT11 


92 


என 


பாக 


கரிஸ 


நில 


225 

பஞ்சமம் 226 

வி 227கௌளீபந்து 228கௌஸ்துபப்ரியா 229 சகாவாகம் 230 

சதுரங்கிணி 
231|சத்ரதரி 232|சந்த்ரகாந்தம் 233 

கிரணி 234 

சூடப்ரியா 235 

ஜ்யோதி 236|சந்த்ரிகாகௌளை 237 238சாபகண்டாரவம் 239 சாமரம் 
240 
( 
சாமுண்டி 241சாருகேசி 
242|சாயாகண்டாரவம் 
243 

கௌரீ 244 

கௌளை 245 

தரங்கிணி 216 

டை 


24|வரிமபநிஸ-ஸநிபமகரிஸ் 

6ஸரிகமபதநிபநிள--ஸபதநிபமகரிஸ 15 ளரிமபநி. 

மபநிஸ--ஸரிதபமபதமாகரிஸ 
71வரிகமபதநிஸ்-லதபமகமரின் 16பதினாறாவதுமேளகர்த்தர்ராகம்- 

ஸம்பூர்ணம் 66எமகம்பநிலாவநிதநி. 63ஸகமமரிபஸநிதபமகரிஸ 65ளரிகமபதநிஸ்--ஸநிதபமகரிஸ 
16(ஸகபமத-ஸநிதபமகமரிஸ 18எகமபதிதரிளலபமரிஸ 41ஸரிகமபதவா--ஸதபமகரிளா 8வரிகமபதள-ஸதபமரிஸ 
36 
| 
முப்பத்தாறாவதுமேளகர்த்தா 
- 
ளப் 
பூர்ணம் 20 வதட்ட 

வநிலா 55ஸாரிகமபதகிஸ-லாரிதபாகரிஸ 63கரிமபநிதள-ஸதநிபமகரிஸ 
26 
( 
இருபத்தி 
ஆராவது 
பேளகர்த்தா 
- 
ஸம்பூர்ணம் 


அத்தியாயம் 3 


சலகா 


டை 


தமகரில் 


7|ஸரிமகப்பதநிஸ-ஸநிதபமகமரிஸ 
3வரிகரியதரி-லதநிபமகரிஸ 23 

வரிமகமயநிலாவநிதபமகரிஸ 35 

வரிகம்ப-ஸநிதநிபமரிஸ 


க. 


179 


பாகப்பெயர். 


மேளம், 


ஆரோகணஅவரோகணம். 


180 


வ 


ராகரில் 


2) 


பெ 


22 


ஸிந்து 


11 


2) 


பெ 


247| சாயாநாராயணி 248 

பெள்ளி 249 

மாருவ 250 

மாளவி 251 252 

ஸைந்தவி 
253சிதானந்தி 
254|சித்தரஞ்ஜனி 
255சித்ராம்பரி 
256|சித்ஸ்வரூபி 
257|சிந்தாமணி 
258சிந்மய 259|சூர்ணிகாவிநோதினி 
260ஜகன்மோஹினி 
261ஜகன்மோஹனம் 262ஜங்காரத்வனி 
263(ஜங்காரப்ரமரி 
264/ஜங்காரி 
265ஜஞ்ஜூடி 


6. 

ஸ்பமபதநிஸ்--ஸநிதநிபமக 8/ஸரிகாமளபமதநிஸ--ஸநிபதமாக 
49 

ஸகரிகமதநிதஸ-----நிதமகரிஸ 
7 

ஸகரிகமபதநிதஸ்--ஸநிதபமகமரிஸ் 
19வரிமபத 

----ஸதபமகரிஸ 
ஸரிகமபதபநிஸ-ஸதநிபமக 

நிபமகரிஸ 36 ஸ்ரிகமபதநிஸ நிதநிபம 

நிபமகமரிஸ 19|எரிகரிகமபதநிதபமரிகரிஸ 66 வதுமேளகர்த்தாராகம்-ஸம்பூர்ணம் 
26|எரிகம்பதநிஸ 

ஸநிதபமகமரிஸ 
6ஸரிகமஸமபதநிஸ ஸதநிபம் 

நிபமகரிஸ 
16ஸரிகாமபமதநிஸ்-ஸநிதபமகாரிஸ 66ஸரிகமபதநிஸ-ஸநிதநிபமகரிஸ 15ஸகமபநிஸ--ஸநிபமகாரில 
38ளரிமாபதஸநிஸ் ஸ்ா---ளநிதபமாகரிஸ 19பத்தொன்பதாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 19(ஸரிகமபதநிதஸ---ஸநிதபமகரிஸ 
19ஸரிகமபதஸ 

-ஸதபமகரிஸ 
28தளரிகமபதநி--தபமகரிஸநிதபநிதநிபதலா 


அனுபவராக லக்ஷணங்கள் 


22 


266|ஜடாதரி 267|ஜணாகாரி 
268|ஜநாஞ்ஜனி 
269|ஐநாகர்ஷணி 
270|ஐயந்தஸ்ரீ 
271|ஜயந்தவேனா 
272|ஜயமனோஹரி 273ஜயநாராயணி 
274ஜயவேளா 

வேளாவளி 
275ஜயசுத்தமாளவி 
276ஜயஸ்ரீ 277ஜயஸாவேரி 
278 279|ஜயாபரணி 280ஜலஜவாஸிநி 
281 ஜலார்ணவம் 
282ஜாலவராளி 283|ஜிங்கலா 284 285ஜீவந்தினி 
286ஜீவரஞ்ஜனி 
287ஜீவரத்னபூஷணி 


52(ஸ்கரிமபதநிஸ-ஸநிதபகரிஸ 63|ஸரிகமபநிதஸ்--ஸதபமரிகரிஸ 29ஸரிகமபதபநிஸ-தபமரீஸ 16ஸரிகபமதநிஸ-லநிதபமகதமகரிஸ் 20ஸகமதநிலநிதம்பமகஸ 22(ஸகமபதள-ஸநிதபமகஸ 

வரிகமதஸ--ஸநிதமகரிஸ 22ஸரிகாமபதஸா-ஸநிதபமகரிஸ 43ஸரிகமதபதநிஸ-ஸநிதமகரிஸ 18வரிகமபநிஸஸநிதநிபமகரிஸ 21ஸரிகமபதநிதஸ்--ஸநிதபமகரிஸ 5ஸமரிகமபதநீ--தபமகரிஸநிஸ 2வ 

ஸரிகம்பம்-ஸபநிதமகரிஸ 27ஸகம்பமரிகம்பஸ 

பெரிதாபமரிஸ 27ஸகம்பகிஸ்வநிதபமரில் 
38 
முப்பத்தெட்டாவதுமேளகர்த்தா 
- 
ஸம்பூர் 39முப்பத்தொன்பதாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 
20ஸரிகமபதநிதபல--ஸநிதபமகரிஸ 32ஸகம்பமதஸ-ஸரிதபமகமரிஸ். 48ஸமாபதாநிஸ-ஸநிபமகஸ 
2 

ஸரிகமபதநிஸ-ஸதபமகரிஸ் 
38 
வரிகமபத 
நிதஸ் 
- 
ஸநிதபமகரிஸ 


அத்தியாயம் 3 


22. 


ாணம 


2)பைரவி 


181 


கெ. 


ராகப்பெயர். 


182 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


68 


288ஜுநாவளி 
289ஜுலாவ் 290ஜூஜாவளி 291ஜௌடகாந்தாரி 292ஜ்யோதிஷ்மதி 293ஜ்யோதிஸ்வரூபிணி 294டக்க 295தனுகீர்த்தி 296|தன்யாஸி 297|தபஸ்வினி 298தபோல்லாஸினி 299தரங்கிணீ 300தருணீப்ரியா 
301|தர்பார் 
302 
தர்மவதி 
303|தர்மிணி 304 தவளஸரஸீருஹம் 305 306|தவளாங்கி 


39ஸகரிகமபதநிதள--ஸநிதபமகரிஸ 29பவிளரிகமப----பமகரிஸநிபா 13ஸ்மகமபதநில---ஸதநிதபமகஸ 

வரிகமபதன்-ளநிதபமகரிஸ 
68வரிகமபால 

பெரிதமபமரிக ஸ 68 வதுமேளகர்த்தாராகம்----வம்பூர்ணம் 9 

பொமபமதநிலஸநிதபமகரிஸ 6ஸரிமபநிஸ---நிதநிபமகரிஸ 
8.ளகமபநிஸநிதபமகரில 
52 

ஸகம்பநிஸஸநிதபமகஸ 
1ஸமரிகமபதநிஸ.ஸ்தபகரிஸ 26ஸரிமகரிமபதநிதப-ஸ்நிதபமகரிஸ 
64ஸகரிகமபநிதஸ 

-ஸநிபமரிஸ 22வரிமபதநீல---ஸ நீதபமகககாரிஸ 
59வதுமேளகர்த்தாராகம்---ஸம்பூர்ணம் 49வரிகமதநிஸ-ஸநிதமகரிஸ 44ஸரிகமதாபநிஸ-ஸநிதமகரிஸ 57 ளரிமாபதலா-ஸநிதபமகரிஸ 49 ளமகமபதநிதஸஸநிதபமகரிஸ 


அனுபவராகலக்ஷணங்கள் 


தவள்ஹம்ஸி 


தவளாம்பரி 


63ஸரிகமப் 


--- 


),தரங்கிணி 


வ 


307 308|தனபாலினி 309 

தாதுப்ரியா 310|தாதுமனோஹரி 311) 

தாதுவர்த்தனி 312தானரஞ்ஜனி 
313தானரூபி 314|திலகப்ரகாசினி 315|திலீடகம் 316|திவ்யகாந்தாரி 317 313 

பஞசமம் 319|திவ்யமணி 320திவ்ப்ரம்பரி 321தினகரகாந்தி 322 

தீபகம் 323|தீயாம் 324|தீரகுந்தலி 325தி 326.தீரசங்கராபரணம் 327வாவேரி 328 

>,ஸ்வரூபி 


49 

வதுமேளகர்த்தாராகம்-ஸம்பூர்ணம் 16ஸரிகமபம்பஸ-ஸநிதபமதமகரிஸ 63 

ஸரிபமபதஸ---ஸநிதபமகமரிஸ 
22 

ஸ்பமபதநிஸ.ஸநிபமகரிஸ 69 வதுமேளகர்த்தாராகம்-ஸம்பூர்ணம் 

தபஸ்--ளதபலநிஸதபமகரிஸ 6 

ஆறாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 6ஸரிகமபதநிஸ்ட்n:நிதபமகரிகமரிஸ 22|ஸரிகமபதேபதநிஸா -ஸநிதபமகரிஸ 20 

வகமபதநில--ஸநிபமகல 
17 

ரிகமபஸ--ஸநிதபமகரிஸ 
27|ஸரிகமபதநிஸ 

ஸநிதபமகரிஸ 48நாற்பத்தெட்டாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 

-பரிதமகரிஸ 27 ளமகமபஸ்--ஸநிதபமகஸ 51ஸகமபதப்ஸ-ஸநிதபமகரி 10/ஸரிகமபதநிஸ--ஸநிதபமகரிஸ 59ஸமபதநிஸ-ஸ்நிதபமகரிஸ 29 வகரிகமபமதிதஸ்ஸநிபதஸபமகரிஸ 29இருபத்தியொன்பதாவதுமேளகர்த்தா--ஸம்பூர்ணம் 
69ஸரிகமபதநிஸ்- பதபமகரிஸ 49|ஸரிகமபதநிஸ--ஸதநிதபமகஸ 


அத்தியாயம் 3 


27 


ODLILDU 


பதநில 


ஸ் 


2 


2 


183 


- 


THEnamanITHEREBE 


பாகபபெயர். 


மேளம், 


ஆரோகணஅவரோகணம். 


184 


ப 


329தீராகாரி 
330தீவ்ரவாஹினி 331|துந்துபிப்ரியா 
332தூர்வாங்கி 333தேவகுளமாவளி 334 

க்ரியா 335 

காந்தாரி 336 337 

கீர்வாணி 338 மனோஹரி 339 3-10 341 342 313தேவாபரணம் 344தேவாம்ருதவர்ஷணி 345 

வாஹினி 
345தேசமுகாரி 347|தேசாவளி 


59பெரிகமபதநிஸ 

--லதநிபமகரில் 46ஸரிகமபதநிஸ-ஸநிதபமகரிகமரிஸ் 48/ஸரிகமபதநிஸ---ஸநிபமகரிஸ 
29 

ஸரிமபதஸ-ஸநிபதபமகரிஸ 60 ஸமகம்பஸ்---ளநிபமகரிஸ 20ஸரிகமகிதநீ--பதமகரில(or)ஸ்நிதமகரிஸ 
29/வரிகரிமாபதநிஸா--நிதாபமகரீஸா 49/ஸரிமாபதநிஸ--ஸநிதபமகரிகஸ 66|ஸகரிமபஸ---ஸபமகரிஸ 
22ஸரிமபதநிஸ 

--ஸநிதநிபமரிள 56ளரிகமபதநீ---நிதபமகரிளநீ 
13|ஸரிமபதநிஸவநிதபமரிஸ 22 ளகரிமபதநின் 

பதநிஸ---ஸதபமகாரிஸ 25ஸகபதநிஸவபநிதபமகரிஸ 49/ஸகரிகமதநிஸ- ஸநிதநிபமகரிஸ் 22(ஸகரிகமநிதநிஸா--ஸநிதபமகரிஸ 64ஸகமபதநிஸ--ளநிதநிபமகரிஸ 25ஸரிகமபதநி)ஸதநிதபமகரிஸ 
55ஸரிகமதநிதஸதெமகரிஸ 


அனுபவராக எக்ஷணங்கள் 


மாளவி முகாரி ரஞ்ஜநி 


12 


பொளகம 


தல 


ஸநி. 


என 


காடா 


வ-ஸ 


தோடி 


348தேசாக்ஷி 

28(ஸ்ரிகபதஸ்--ஸநிதபமகமரிஸ் 349தேசிகாபங்காளா 

8ஸரிகபமதநிஸ-ஸதபமகரிஸ 
350தேசிகாருத்ரி 

9ஸமரிகமபநிஸஸதிபதமகரிஸ 
351தேசியஆந்தாளி 

9ஸரிகமபநித 

கமபதிதஸ்--ஸதபமகரிஸ 
352 

(0ஸரிகமபதநிபஸ்ஸநிஸபதமபகரிஸ் 353கானவாரிதி 

60வரிகமபத 

நிபல-ஸநிலபமகரிஸ 354கௌரீ 

5ஸரிகமதபரிஸ் --ஸதநிபமகரிஸ 
315கௌளை 

15வரிஸபதநிஸஸநிதபஸரிஸ 
356 

8வரிகமபதநிஸ---ஸதாபகாரிஸ 
357நாட்டக்குரஞ்ஜி 

55ஸரிகமடாதபநிஸ--ஸநிபதபமகரிஸ 858 நாராயணி 

6வரிகமபநிஸ--ஸநிதநிபமரிஸ 
359 பகடா 

19வகமபலா-ஸநிதபமகரிஸ 360 

54வரிகமநிஸஸநிபமகரிஸ 361ரேகுப்தி 

15-ஸரிகரிமபதநிஸ---ஸதநிதபமகஸ 
362தேசியஸுரடி 

6/ஸமரிகமபதநி-பமகரிஸநிஸ 

9ஒன்பதாவதுமேளகர்த்தா 
363தேனுகா 

ஸம்பூர்ணம் 
364 
தைர்யமுகி 

9ஸரிகமபதல--ஸ 

ஸநிபமபரிகரிஸ 
365தோடி 

8 
ஸரிகமதநிஸ் 
-ஸநிதமகரிஸ 
( 
சம்பூர்ணமும் 
உண்டு 
) 366தோஷரஹிதஸ்வரூபிணி 

63பமபதநிஸக 

69பாகமபநிபஸ --நிதபமரிகமரிஸ 
367தௌதபஞ்சமம் 
368தௌம்யராகம் 

59ஸரிகமபதஸ---ஸநிதபமகரிஸ 369ருமூர்த்தி 

56n:ரிகமதநிஸ்--ஸநிதமகரிஸ 
*" .சின்னநாடிமாடி 

என் எற 

கீர்த்தனைபைஒட்டினப்ரயோகம் 


அத்தியாயம் 3 


பே 


மாதவ 


13 


-ரிஸநிதபமப் 


185 


32 


நெ. 


ராகப்பெயர், 


|மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


186 


-- 


370த்ரயம்பகப்ரிய 
371த்விஜாவந்தி 372|த்வைதசிந்தாமணி 373பரிபூர்ணி 374|த்வைதானந் 375|கப்ரகாசினி 
376நடனதீபாம் 
377 

நடனப்ரியா 
373 

வேளாவளி 379|கடநாராயணி 
380நடாபரணம் 381நடபைரவி 382(நபோபணி 333(கபோமார்க்கிணி 33+ஈயாபாஷிணி 335 386நர்மதா 
387நளினகாந்தி 

ஸுமாவளி 


12 


3ஸமரிகமபஸ--ஸநிஸதபமகரிஸ 28ஸரிமகமபதநிஸ--ஸநிதபமகரிகஸ 28(ஸகமதநிஸ-ஸநிபதமகரிஸ 28 வரிகமபதநீ-பமரிமகளநிஸ 
28 

வரிகமபள--ஸநிதநிபமரிஸ 
52வரிகமபதநிதபஸ 

வதகிபமகரிஸ 
41|வரிகமதநிஸ.----ஸநிமசரிகஸ 
22 கரிகமதநிஸ்-ஸநிபமகரிஸ 
19)வரிமபதநிலஸநிபமகரிஸ 28|ஸரிகமதநிதஸ்--நிதபம்கமரிஸ 
10ஷரிகமபதபநிஸ--நிதபமகமரிஸ 20இருபதாவதுமேளகர்த்தா-லம்பூர்ணம் 
4.0|வரிகரிகமபள வநிதபமகரிஸ 16ஸகமபதநில--ஸதாபமகரிஸ 52ஸரிகமபநிதநிள--ஸ்தெநிபகமகஸ் 27வரிகமபதபநிஸ--ஸநிபந்தமகரிஸ 
50வரிகமதநிஸ--ௗ நிதம்பமகரிஸ 
27வகரிமபநிஸ-ஸ 

-ஸநிடமகரிஸ 69ளரிகமபமபஸஸநிதபமரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


2ரஞ்ஜனி 


الا 


388) 


ஸுகி 


24 


கனனடா 


> 


389ப்ரமரி 390 391)ஹம்ஸி 392நவநீதபஞ்சமம் 393நவநீதம் 3941:நவரத்னபூஷணி 
395 

விலாஸம் 396நவாஸஆந்தாளி 
397 393களாநிதி 399 

குந்தலி 400காந்தாரி 401சந்த்ரிகா 402) 403 

பங்காளா 40-11நவரோஜ் 4:05நாக்குந்தலீ 
406 

கந்தர்வம் 2107காந்தாரி 41S 411))கீர்வாணி 41) 


58ஸரிமபதநிஸ-ஸநிதநிபமரிஸ் 
34 

ஸமகமபதநிதஸ-ஸநிதபமகமரிஸ 35/ஸரிகமபநிதள-ஸநிதபமரிஸ 

ஸகமதபதநிஸஸநிபமரிஸ 40நாற்பதாவதுமேளகர்த்தாராகம் ஸம்பூர்ணம் 
63வரிகமபதஸ 

--நிதபமகரிஸ 
20|ஷரிகமபதபஸு 

ஸதபமககமரிஸ 49ஸகரிகமபதல-தபமகரிகஸ 28|எரிமபளா---ஸநிதமகரிஸ 28nரிம்பஸநிள--ளநீதபமகரிஸ 40ஸமபதநிஸ-ஸநிதபதமகரிஸ 50வரிகமபமதநில-ஸநிதமகரிஸ் 13வரிகபமதள 

"ஸதபமகரிஸ 49ள ரிகமதநிஸ- ----ளதபகரிஸ 47|வரிகமதபதரிஸ--நிதமகல 29பதநிஸரிகமப---பமகரிஸநிஸதாப 66ஸரிகமபநிஸ--பரிபதநிபமகரிஸ 31கரிமபதநிஸ--ஸதநிபமரிஸ 20ஸரிகமபதநீ--நிதபமகரிலநீ 71 ஸகமபதபஸ்-----விதபமகல 55வரிகமதநிதஸ---ஸநிதபமகரிஸ 

ஸகரிகமநிதஸ --ளநிதமகரில் 


அத்தியாயம் 3 


கண்டாணம் 


39 


187 


நெ. 


ராகப்பெயர். 


188 


மேளம், 


ரோகணஅவரோகணம் 


த்வநி 


55 


32 


1பாஷிணி >,பூபாலம் 


411 

நாகசூடாமணி 412 

1தரங்கிணீ 
413 

தீபகம் 
4414 

தீயரம் 4115 416|,,நீலாம்பரி 417 பஞ்சமம் 418ப்ரபாவளி 
419 4:20 421 422காகபோகி 423நாகரி 424நாகவராளி 
4:25 

வாஹினி 4:26 

வேளாவளி 4:27 

ஸரஸீருஹம் 423 ஸாமந்தம் 
429ஸ்வராவளி 


17ஸகாமபதநிஸ-ஸநிதபமகஸ 18ஸரிகமபநிஸஸஸநிபதநிபமகாஸ 
21|ஸரிகமபள--ஸநிதமகஸ 38ஸரிகம்தநிள-நித 

நிதநிமகரிகஸ் 29ஸரிஸமகமபநிதமபநிதநிஸ்-ஸநிதநிபமகலா 36(ஸமகமபதநிஸநிதபமகஸ 
23ஸமபநிதஸ 

ஸதமகரிஸ கம்பத 

நிஸ--ஸநிதமகரிஸ 30ஸகரிகமதநிஸ்-ஸநிபமரிஸ 23|ஸரிகமநில 

கமநிஸ-ஸநிமகரிஸ 29ஸரிமபதநிஸ்-ஸதபமரிஸ 39கரிகமபதநி-தபமகரிஸநிஸ் 
22ஸரிமபதநிஸ-லநிதபமகஸ. 

8நிஸகரிகமபத-பமகரிஸ்நி 
63ஸரிகபமதாநிள-ஸ்நிதபமகரில் 
40ஸரிகமதள-ஸநிதமகரிஸ் 54 ஸகம்பஸ்-ஸநிதநிபமரிஸ் 
13|ஸரிபமபதஸ 

ஸதபமரிஸ 28ஸசுமபதஸ் 

ஸ்தபமகஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


1)பூஷணி 


12 


ஸ 


71 


429(", 


- 


கம்பள 


நாகாபாணம் 


-குரஞ்ஜி 


கா 


2 


அத்தியாயம் 3 


1>மூர்த்தி 


430 *ஹிந்தோளம் 

33 

ஸ்நிதபமரிஸ் 
431நாகாநந்தினி 

30முப்பதாவதுமேளகர்த்தாராகம்-ஸம்பூர்ணம் 432 

30|ஸரிகமபநிதநிஸ்ா--ஸநிபமகமரிஸ் 433நாகாபரணி 

27வரிகபமரிமபஸ் 

ஸதாபமகரிஸ 
434நாட்டை 

36ஸரிகமபதநிஸ----ஸநிபமரீஸ் 435நாடகப்ரியா 

10பத்தாவதுமேளகர்த்தா- லம்பூர்ணம் 
436நாடா 

28ளரிகமநிதநிபதநிஸ--ஸநிதமகரிக 
437நாதப்ரியா 

27)ஸமகாமபதநிஸ் 

-ஸநிஸமகஸ 438,,ப்ரம்ஹம் 

64ஸபமபதநிஸ்-ஸ 

ஸநிதபமகஸ 439ப்ரமரி 

37ஸகரிகம்பதநி-தபமகரில் 

ஸநிஸ 
440 

22 ஸகமதநிஸஸநிபமரிகஸ 
4:41வராங்கிணி 

22ஸபமரிகரிஸ-ஸபரிதபமகரிகஸ 4:42விநோதினி 

27ஸரிகமபமதாரிஸ--ஸநிஸதபமகரீஸ 4431,ஸ்வரூபி 

27ஸகமபமதாநிஸ 

ஸநிதபமகரீஸ 4:14நாமக்ரியா 

15பரிமகமபதநீ-நிதபமகரிஸநிஸரிகா 44-45 

8ஸரிகமபநிஸ்ஸநிதபமகரில் 4.46நாமநாராயணி 

50வதுமேளகர்த்தாராகம்-ஸம் 

1.பூர்ணம் 447நாயகி 

22ஸரிமபதநீதபஸ---ஸநிஸபதமபமரிகாரிஸ 443 நாராயணகௌளை 

28ஸரிமபநிதநிஸ-ஸநிதபமகரிகரிஸ 4491,தேசாதி 

20வரிவகமபதபரிஸ---ஸநிதபமகரிஸ் 4:50நாராயணி 

28|ஸரிமபதஸ---ஸநிதபமரிஸ 41:1நாஸாமணி 

70வரிகமபம்பலஸ்நிதநிபமரிஸ 
"ஸபாமநிதநிஸ-என்றஆரோஹணம்உண்டு. 


* 


எட 


நாளி 


189 . 


--- 


நெ. 


ராகப்பெயர். 


190 


மேளம், 


ஆ 


ரோகணஅவரோகணம். 


ஸ 


40 


வி 


நிபமகல 


60 


4:52நாஸிகாபூஷணி 4:53 நிகமளஞ்சாரி 45-1 

திடிலப்ரகாசிநி 
4:55திரஞ்ஜரி 456நிர்மலாங்கி 4157நிஷாதப்ரியா 
453நிஷாதம் 4:59|நீதிகுந்தவி 
460|திேமதி 41:61.(லேவேணி 462 

லோம்பரி 4:63 நூதனசந்த்ரிகா 4.6-4 கைமப்ரியா 
4:55பக்தப்ரியா 466|பகவத்ப்ரியா 467 4:53 பஞ்சமராகம் 
469பஞ்சமூர்த்தி 
4470 பத்மகாந்தி 


70வதுமேளகர்த்தாராகம்ஸம்பூர்ணம் 70 

வகமபதநிஸ---நிதநிபமரில் 14எமபதநிஸ-ஸநிபமரிகஸ 10ஸரிகமபதள--ஸநிதபமகரிஸ 30வரிமபதள-ஸ 

நிதநிபடகரில 
ஸரிகமபநிதஸ்--- 

நிபமகரிஸ 60கரிமபஸா--நிதமபநிபமகரிஸ 70வமகமபதநிஸ-ஸதநிபம் 

வதுமேளகர்த்தாராகம்-ஸ்ம்பூர்ணம் 20 

ஸரிகமபதநிதஸவதபமகரிஸ 28வரிகமபதநிஸ-ஸநிபமகரிகஸ 60வரிகமபதநிஸ்-லநிபதநிபமகஸ் 
63வரிமகமதபதவி 

ஸ்நிதபமகபமகரிஸ் 16ள கமபதநிள-ஸநிதபமரிமகஸ் 22)ஸரிகாமரிமபதநிஸ-ஸநிதபமரிஸ 
28வரிகமபமரிபளஸநிபமரிகாரிஸ 22வரிததபரிளா-ஸநிதபமகரிஸ 64ஸரிகமபதநீ-தாமபகரிஸநிஸ 62ஸரிகமபதநிஸ 

ஸநிபமகரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


பங்காளா 


பவானி முகீ ராகம் 


22 


471 
4,72 4173 474 பரஜு 
475பரிமளானந்தி 
476பர்ப்பா 
477|பலதாயகி 
478பலமஞ்ஜரி 
479|பலஹம்ஸ 480பவப்ரியா 481(பவானி 
44:82(பவித்ரி 
433(பஹுதாரி 
434பாடி 
435பாலகோஷி 
486பாலசந்த்ரிகா 
487பாவநி 
438பானுகிரணி 489 

கோகிலம் 490 

கீரியா 191 

கீர்வாணி 492 

கௌளை 


69|ஸரிகம்பமதஸ்-ஸ்நிதபமகரிஸ 
57ஸரிகமதநிள -லதபமகஸ் 
27|ஸரிகமபதநிஸ்-ஸநிதபமகஸ 
15ஸரிகமதநிஸ் -ஸநிதபமபகாரிஸ 
64ஸரிகபமதநிஸ-ஸநிபமகஸ 64கமரிகமதநிஸ-ஸநிதமகரிஸ 
6-4( கபமதநிள ஸதபேகமகரிஸ 
22ஸகமதஸ் 

ஸநிதபமகாமரிஸ 
28லரிம்பதஸ 

ஸநிதபமரிமகஸ 
44 
நாற்பத்துநான்காவதுமேளகர்த்தா 
- 
ஸம்பூர்ணம் 44ஸரிகமதநிஸா--ளநிதமகரிஸ 

பமபதநிஸரிகமப-பமகரிஸநிதப 
28வகமதபதநிஸா-ஸநிபமகஸ் 15எரிமபநிள-ஸநிபதபமரிஸ 
22ஸரிகபமநிதஸ-ஸ்நிதபமகரிஸ 22ஸகமபதநிஸ்-ஸநிதமகரில் 
41 
நாற்பத்தோராவதுமேளகர்த்தா 
- 
ஸம்பூர்ணம் 27ஸகமதாநிஸ-ஸநிதபமகரீஸ 12ஸமபதநிள-ஸதநிபமகஸ 30ஸமகமபதநிஸ--ஸநிபதநிபமரிஸ் 
4:5ஸரிகமபதநில்-நிதமகரிஸ 7தஸரிகமபதநி-தபமகரிலநிதி 


அத்தியாயம் 3 


பெநிதப 


161 


ராகப்பெயர். 


நெ. 


192 


மேளம், 


ஆரோகணஅவரோகணம். 


சூடாமணி 


தல 


17 


- 


493பானுசந்த்ரிகா 494 195ஜ்யோதிஷ்மதி 496 

தீபகம் 497 

தீபாம் 498 

தன்யாஸி 499 

ப்ரதாபம் 500 

மஞ்ஜரி 
501 

மதி 
502பாஷிணி 503பிந்துமாலினி 
504பிலஹரி 
505(பின்னகாந்தாரி 506நிஷாதம் 507 

பஞ்சமம் 508 

ஷட்ஜம் 509 

பௌரளி 
510பீகரகோஷணி 
511பீதாம்பரி 


8ஸமதநிஸ--ஸநிதமகஸ 18ஸரிகமபஸ்-ஸநிதநிபமகரிஸ 67 வரிகமபதநித-ஸநிதபமகமரிஸ 
24|ஸரிகமபதநிஸ்--- 

தநிஸ்--ஸநியமரிஸ 34ஸமரிகமபள-ஸதபமகமரிஸ 
45 வரிகமநிதநி.தபமகரிளநிஸ 25 ஸமகமபதஸஸதபமகரிஸ 34ஸரிகமபநிஸ 

நிஸ-ஸநிபமரிகரிஸ 4ஸரிகரிமபஸ்-ஸநிதபமகரிஸ 56எகரிக்மகநீதஸ-லநிதபமகரிஸ 16ஸகரிமபதநிபநிஸ் -ஸபாநிதபகரிஸ 
29ஸரிகபதஸா--ஸ 

ஸநிதபமகரிஸ 27வரிகமபதநீ-தபமகமரிஸ 63ஸநிஸரிகமபதநி--பமகரிளஸே 
3கமபத 

--ஸநிதபமகரிஸ 
9வரிகரிபமபநிஸ--ஸதபமகரிஸ 
49லமபதநிதஸ்-ஸநிதபமகளா 
44ஸரிகமபதநிள-ஸநிதமபமகரிஸ 
41வரிகரிமபதநிள--ஸநிதபமகரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


12 


நில 


23 


த . 1 .-- 13 


சில 


> 


512 
புஜங்கிணி 513 

புஜகசிந்தாமணி 
514 

புத்நாகவராளி 515 

புவனகுந்தலி 516 

புவனகாந்தாரி 517மோஹனி 
513 
புஷ்பலதிகா 519வஸந்தம் 
520|பூபாலசிந்தாமணி 52.1 

தரங்கிணி 522) 

,1பஞ்சமம் 523 524|பூர்ணகலாநிதி 525 

1,காந்தாரி 526 

1)சந்தரிகா 527 523 

,,பஞசமம் 529 530) 

),ஷட்ஜம் 531ஸ்வராவளி 532 

பூர் 

ர்வகன்னடா 533 கல்யாணி 

* வ கரிகா 


பூபாலம் 


16|ஸ்ரிஸமகமநிதநிஸ்--ஸ்நிதமகரிஸ் 13|ஸ்பமபதநிதஸ்-ஸநிதபமகரிஸ 

8(ஸநிஸரிகமபதநீ--தபமகரிஸ* 
68|ஸரிகமபதவ ஸதபமகஸ் 20|ஸரிமபநிஸ். 

-ஸ்நிதபமகஸ் 16ஸகமநிதஸு--ஸநிபதமகாரிஸ 22|ஸரிகமபநிஸ--ஸநிபமகரிஸ 2ஸரிகபமதநிஸ-ஸநிதபமகரிஸ் 2|ஸரிகமபதநிதஸ-ஸதநிதபமரிஸ 18|ஸரிமபநிஸ-ஸநிதநிபமகமரிஸ 
39ஸகரிகபமாதல---ஸ்பதமாஸரிஸ 

8ஸரிகபதஸ்---ளதபகரிஸ 22(ஸகமபதநிஸ்-ஸதபமகரிஸ 16(பதநிதளரிகமபதா-பமகரிஸ்நிதநிப 29ஸரிகமபதபஸா-ஸநிபதபமரிகமரிஸ 63பதநிதஸரிகம்-பமகஸரிஸநிதபா 15ஸரிகமபத-தபமகரிஸ 19(ஸரிகமபஸ்-ஸநிதபமகரிஸ 
20 ஸபமபதபல-4 

--ஸநிதமகரிஸ 
12 

ஸகமபதநிஸ--ஸதநிபமரிகஸ் 
5(ஸரிகமபமபஸ்---ஸதநிதபமகரிஸ 

53ஸரிகமபதநீதபலா.-ஸநிதபமகரில் நிதபமகரிஸநிஎன்றப்ரயோகம்ப்ரபலம். 


அத்தியாயம் 3 


1,நிஷாதம் 


லலிதா 


193, 


ராகப்பெயர். 


மேளம், 


ஆரோகணஅவரோகணம் 


194 


21 


பாஜு 


,,முகாரி 


ஸிந்து 


பூர்வி 


534கௌளை 535 

தர்சி 536 537 

பைரவி 538 539 

,,ராமக்ரியா 540 

ஸாளவி 541 542 543 544பூஷாவளி 545பேகடா 
546 
பேருத்யுதி 547 

பைரவம் 548 

பைரவி 549போகசிந்தாமணி 550 

தன்யாஸ் 5:1 552) 


பூஷாகல்யாணி 


அனுபவராக லக்ஷணங்கள் 


29|ஸரிமகரிமபநிதான"நிதபமகரிஸ் 14 ஸரிளகமபதநி-தபகரிஸநிஸ 

9)ஸமகமதநிலஸநிதபமகரிஸ் 20ஸரிகமநிதநிஸ--நிதபமகரிஸ 
22 

ஸமகமபதநிதஸ.--ஸநிபமகரிஸ 10ஸரிகமபநிதநிஸஸநிபதமகரிஸ் 19(ஸ கமதநிஸ--ஸநிதபமரிஸ 

5வரிகமபஸர்வ-ஸதபமதமகரிஸ 15ஸரிகமபதநிதஸ-மநிதபமதமகரிஸ 
வரிகமபதநிஸ 

--ஸநிபமகரிஸ 
64கமபதஸ-ஸநிதபமகரில் 29ஸகரிகமாபதநீதபஸா-ஸநிதபமாகரிஸ 2வரிமபதநில- 

நில-லநிதமகரிஸ 
17ஸரிகமபதநிஸஸதாபமகரிஸ 20/ஸரிகமபதநிஸஸநிதபமகரிஸ 
1ஸரிமபதங்ஸ 

--ஸதபமகரிகரிஸ 
18nகநில-ஸநிபதநிபாகரிஸ் 
33வரிக! 

வாதநிபயகரிஸ 27ஸகாபதநிஸ---ஸநிதபகரிஸ 


54 


வரிக 


17 


ரளாளி 


கபிள 


லீலா 


வராளி வராளி 


553 554 5:05 வஸந்தம் 556 

1,ஸாமந்தம் 557ஸாவேரி 558போகி 
559|போகிஸிந்து 560போகீச்வரி 561பௌளி 532ப்யாக் 563 

பரணவாகாரி 561ப்ரதாபகோகிலம் 565 சிந்தாமணி 566 நாட்டை 
567ப்ரதாபம் 
568ப்ரதாபம் 
569ப்ரதாபருத்ரி 570 5711 

1,வளந்தம் 
572 
ப்ரதாபலாரங்க 573 

ஹம்ஸி 
574|ப்ரபாதரங்கிணி 


12ளரிகமபநிஸ-ஸரிபமகரிஸ 37ஸரிகமபதநிஸ்--ஸநிடதமகரிஸ 51ஸரிகமதநில ஸநிதபகரிஸ 51வகமபதபள-ஸதநிபமகரிஸ 
37|ஸரிமாபதநீ-தபமாகரிஸா 

7.ஸகமபதநிதல்--வநிதபமகஸ 48வாமபதநில வநிதநிபமல 
64எரிகபாதநிதலா-ஸநிதபமகரிஸ 
15ஸரிகபதள 

ஸகிதபகரிஸ 29விகமபநிதாநி--ஸநிதபமபகரிஸ 64பநிதநிஸரிகம்-பமகரிஸநிதநிய 30ஸபமபதநில-ஸநிபமகள 28வகமபமதநிலஸநிதபமகமரிஸ 
28எரிகமதபதநிள- 
ஸநிதபமகஸ 
50 வகம்பதஸநிதபமகஸ 52ஸ்பம்பதநிளளநிதபமகரிஸ 
28லமகமபதநிஸ-ஸநிபமகமரிஸ 28ஸரிமாபள 

ஸதபாக 12வமரிகமபநிவவநியமரில் 
71வரிகாபதவ-நிதபமகஸ 
13-வகமநிதநிள -ஸநிதபமகமரிஸ 

19ஸமரிகமபல.-வநிதபாபமகரிஸ இப்படிஒருவதந்திஉண்டு 


அத்தியாயம் 3 


13 


நில 


வராளி 


கரிஸ் 


11 


195 


நெ. 


ராகப்பெயர். 


மேளம், 


ஆரோகணஅவரோகணம். 


196 


12 


> 


23 


ஸ்கி ஹட்ஸி 


575ப்ரபாவளி 576(ப்ரமாகுஸுமம் 577 

கோகிலம் 578 

த்வனி 579)நாராயணி 580 

உத்தரி 581 

போகி 582 

ஸாரங்கா 


583 584 585ப்ரவாளசோதி 586ப்ருந்தாவனகண்டை 587/தேசாக்ஷி 588 

பொரங்க 589ப்ருந்தாவளி 590மங்களகரி 
591|மங்களகைசிதி 

கௌரீ 593தேசிக 


41 ஸரிமாபதநில--நிதமபமரிகரிஸ 
56(ஸகமபநிஸ்--ஸ்நிதபமகரிஸ 
57|ஸரிமபநிதநில --ளநிதபமரிஸ 54கெமதநில-தநிபமகரிஸ 
54|ஸரிகமபநிதநில--ஸநிமகரி 
58|ஸரிககமபதநிஸ-ஸதபமரிஸ 44|மபதநிஸரிக--மகரிஸ்நிதப 
56ஸரிகமபமதநிஸ ளதபமகரிஸ 
57ஸரிகமபதநில 

--ஸதாபமகரிஸ 
57ஸரிகமபநிஸநிதபமகஸ 
28|ஸரிமபதநிள-ஸநிதநிபமகஸ 69கமபதஸ--ஸதபமகரிஸ 
62ஸரிகமபமதள- ஸ , 

தபமகரிஸ 22ஸகரிமபநிஸ--லநிபமகரிஸ 
22ஸமபதநிஸ்ா--ஸநிபமரிஸ்ா 
64வரிபமபதநிஸு--வ நிதபஸரிஸ 

--ஸநிதபமகரிஸ 3 

ஸமபதநிஸ-எபேதமகரிஸ 
5ஸரிகமபநிதளஸநிபதமகரிஸ் 


அனுபவராக லக்ஷணங்கள் 


22 


15 


கபம் 


நிஸ் 


592 


12 


594 
| 
பூஷணி 
595மஞ்ஜரி 
596(uஞ்ஜுள 
597) 
598|மந்தமாரி 
599மந்தஹாஸினி 
600மந்தாரி 
601|மணிடய 
602மணிரங்கு 
603மத்தகோகிலம் 
604மதுகரி 
605 
பத்யமாவதி 
606மனஸிஜப்ரியா 
607மனோரஞ்ஜினி 
608|மனோஹரி 
609மலயமாருதம் 
610மலஹரி 
611மல்லாரு 
612|மாகதஸ்ரீ 
613மாஞ்ஜி 
614மாதவானோஹரி 
615மாதவமனோஹரி 


5பதஸரிஸரிகமட:--மகரிஸ்நிதய 
22(ஸ்கரிகமபநிதநிஸ--ஸநிதபமகரிஸ 
27|பஸநிவரிகமப-மகரிஸநிதப 
36|ஸரிகமபதநிஸ--ஸநிதபமகரிஸ 22வரிமபதள-ஸநிஸதபமகரிஸ 
52|வரிகமபமதநிஸ-ளநிதபமகமரீஸ 50வரிகமபநிஸா-ஸநிபயகரிஸ 
27|ஸநிஸரிகமபத--பமகரிஸநிஸ 
22|வரிமபநில--ஸநிபாகாரிஸ 
28(ஸரிததப-நிததபளரிஸ 
50|ஸரிகமபதநிஸ.ஸநிதபமகரிஸ் 22|வரிபபநிஸ ஸநிபமரிஸ 
16ஸரிகமபதநிதபமதநிஸ-ஸதநிபமகரில் 

5வரிமபதநிஸ---ஸநிதபமகரிஸ 
22வகரிகமபதஸ--ஸதபமகரிஸ் 16ஸரிகபதஸ--ஸநிதபகரிஸ 15ஸரிமபதஸ---ஸதபமகரில் 
22|ஸரிமகமபதபதஸா--ஸதபாரிஸ 10|எகரிமபதஸவநிபகல 20வரிகமபதநில 

நில----ஸநிதபகாரிகஸ் 
22|ஸரிகமபதநிஸ---ஸநிதமகரிஸ 
57 
வகரிகமபநிதநிஸ--நிதமகரிஸ 


அத்தியாயம் 3 


- 


ஸ 


ஸ 


197 


நெ 


ராகப்பெயர். 


மேளம் 


198 


ஆரோகணஅவரோகணம். 


616மாதவி 617மாதுர்யராகம் 618மானவதி 619மாநாபரணி 620மாயாதரங்கிணி 621மாயாமாளவகௌளை 622மாரநாராயணி 623மாராஞ்ஜனி 
624மா 

பருவ 625மாருவகன்னட 626 

ஷை 627மாருவகௌரீ 628கௌளை 629சந்த்ரிகா 630தேசி 631 632 தன்யாஸி 
633மா 

பருவநாராயணி 634பங்காளா. 


21ஸமகமபதநிஸ-ஸ்நிதபமஸமகரிஸ 27பநிஸரிகமப--மகஸநிதப 

5ஐந்தாவதுமேளகர்த்தாராகம்(ஸம்பூர்ணம்) 
27)ஸரிகப் 

பமதாநிஸ--ஸநிதபமகரிஸ 28/ஸரிமகபமநிஸ-ஸநிதபமகரிஸ 15பதினைந்தாவதுமேளகர்த்தா--ஸம்பூர்ணம் 50ஸகரிகமபதஸ--ஸ்தபமகரிகஸ 25|இருபத்திஐந்தாவதுமேளகர்த்தா--ஸம்பூர்ணம் 15ஸகமபதநிதபஸ--ஸநிதபமதமபமகரிஸ 15ஸரிமகமபநிஸ. 

--ஸநிபமரிகரிஸ 35ஸரிகமபதபநிஸ 

ஸநிபமரிஸ 46ஸகரிகமபதநி-தமபமகரிஸநி 43ஸரிகபமதநிஸ-ஸநிதபமகரிஸ 38ஸநிஸரிகமபதநீ-நிதபமகரிகஸ 
48 

ஸகரிகம்பஸ்-ஸ்பதநிபமகரிஸ 11ஸகமபதபநிஸ்-ஸ்நிதபமபமகரிஸ 22)ஸகமபதநிதபம்பநில ஸ-ஸநிதபமதமகரிஸ 
47ஸரிகமபதஸ-ஸதநிபமகரிகஸ 
39ஸபமபதநிஸ-ஸநிதபமகரிஸ் 


அனுபவராக லக்ஷணங்கள் 


13 


தேசிகா 


லலிதா 


635 636 

வலந்தா 637 

ஸரங்கா 
638|மார்க்கதேசிகா 639ஹிந்தோளம் 640 

மாளவடஞம்ம் 641மாளவஸ்ரீ 642 

மாளவி 


643 மாஹுரி 


அத்தியாயம் 3 


22 


42(பதநிஸ்ரிகமப--பமகரிஸநிபா 45ஸமகமபதநிஸ-ஸநியதமகரிஸ 
47ஸநிஸரிகமபமதநி சுமபூர்னம் 15ஸரிகபதஸ்-ஸதம்பகரிஸ 
20ஸரிகமபதநிஸ--ஸநிதபமகள் 15ஸரிகமபநிஸ--ஸநிதபமகரிரிஸ் 
22|ஸகம்பநிதநிபதநிஸ-ஸநிதபமகஸா 28(ஸரிகமபநிமதநிஸ--ஸநிதநிபமகமரிஸ 
29ஸரிகரிமாட--தபமகரிஸ 15ஸரிகமபதநிஸ-ஸதபமகரிஸ 25(ளரிகமபதபஸ்-ஸநிதபமகரிஸ 5ஸரிகமபதநிபஸ-ஸநிதமகரிஸ 1ஸரிகமபநிஸ-ஸநிதமகரிஸ 
22ஸரிமபநிதஸா-ஸநிதபமகரிஸ் 52ஸகமபதநிஸ-ஸநிதபமகமரீஸ 15ஸரிகம்நீஸா-ஸநிமாகரிளா 
13ஸரிமபநிதபஸ.-ஸநிதபமரிஸ் 
52ஸகம்பதநிதபஸ---ஸதநிபமகரிஸ 
50ஸ்மய-ஸநிதபமகஸ் 

வதுமேளகர்த்தாராகம்--ஸம்பூர்ணம் 
53ஸரிகமபதபரிள-ஸநிபதபமகரிஸ் 
43ஸரிகமதநிஸ-ஸநிபதமகரிஸ் 


644)மித்ரகிரணி 645 

ரஞ்ஜனி 646|மீனலோசனி 647 

முத்தாம்பரி 
648முகாரி 
649|மேகமல்லாரு 640 

ரஞ்ஜி 651 

ராகம் 652 

ச்யாமளா 
653|மேசகண்டை 
654|மேசகல்யாணி 655 656காப்போதி 


2 


22 


நிஸ 


65 


காங்கி 


-22 


199 


நெ. 


ராகப்பெடர். 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


200 


12 


13 


27 


o/Jள 


2 


657காந்தாரி 658 

நாராயணி 659 

நீலாம்பரி 660 

பங்காளா 661 662மனோஹரி 
653 

ஸ்ாவேரி 664மைத்ரபாவிரி 
655மோஹனம 666|மோஹனநாட்ட 
667|மோஹன்மல்லாரு 668யதுகுலகாம்போதி 669யமுனாகல்யாணி 
670|யாகப்ரியா 
671யோகானந்தி 
672யௌவனி 
673பஞ்ஜனி 674|சத்தியமார்க்சிணி 
675ரகுப்ரியா 


34/ஸரிகமபதநிள-ஸநிதபமகமரிஸ 
35|ஸரிகமபதள 

ஸதாநிபாரிஸ் 
34 

ஸகமபதநிஸ்--ஸநிபமரிஸ 44|ஸரிகமாபநிஸஸதாபமகாரிஸ 15ஸரிகபதஸ-ஸநிதபமகரிஸ 
45 

ஸரிஸகமபதபநிள ஸ்நிதயகரிஸ 42ஸரிமபநிஸ்--ஸ்நிபமகரிஸ 65ளரிகமபதநிஸ்-ஸதபமகரிஸ 
28ஸரிகபதஸா-ஸதபகரிஸ* 9ஸகாமபதபமபதநிஸ், -ஸநிபத்தபமகஸ 1ரிகமதநிதள 

ஸதநிதபமகரிஸ 
28ஸரிமபதஸா--ஸநிதபமகரிஸ் 
65ஸரிகபமபதஸ்ா 

--ஸதபமபகரிஸ 31முப்பத்தியொன்றாவதுமேளகர்த்தா. 52ஸரிகடமபதநிளள--ஸநிதபமகஸ 
31ஸரிகமபநிதநிஸ் 

---ஸதபமரிமகஸ 
59ஸரிகமதல--ளநிதமகஸரிஸ 52ஸ்டமதநிள --நிதபமகரிஸ் 

42நாற்பத்திரெண்டாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 28-வதுஎன்பதுஉசிதம். 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ள 


676|குலீலா 
677ரதிகா 
678/ரத்னகாந்தி 
679/ரத்னபானு 
680(ரத்னபணி 681ரத்னாங்கி 
682ரத்னாம்பரி 
683ரத்னாகரி 684|எத்னாபரணி 685ரமணி 
686ரம்யபஞ்சமம் 687|ரவிகிரணி 688|ரவிக்ரியா 689 

9,சந்த்ரிகா 690ப்ரபாவளி 691 

1,ஸ்வரூபிணி 
692ரஸ்களாநிதி 693 

2),மஞ்ஜரி 694 

விநோதினி 695ரஸாளி 696ரஸிகப்ரியா 697|ராககசூடாமணி 


42ஸமரிபமகமபமரிமபநிஸா-ஸ்நிதநிபமகமரிமகரிஸ் 47 ஸ்கரிகமபத 

பதநிஸாஸநிதபமகரிவா 63ஸரிகமபநிலாஸநிபமகரிஸ 62/ஸரிமகரியாபநிதநிஸ--ஸநிதபமகரிஸ 
27ஸமகாமரீகமபதநிள--ஸகிதாபமரிகஸ 

2இரண்டாவதுமேமளகர்த்தா--ஸம்பூர்ணம் 64(ஸகம்பஸ்ஸநிதபமரிஸ 28/ஸ்கமபதநிஸ-ஸநிதபமரிஸ 27வரிபாதநிஸ்ஸநிதபகஸ 63ஸகமபநிஸ-ஸநிதாபமகஸ 25ஸரிகமபதநிஸ-ஸதமகரிஸ் 
16 

ஸகமநிதநிஸ்-ஸநிதபமகரிஸ 42ளகரிகமபநிதநிஸஸநிபமகாரிஸ 28ஸரிகமதநிதஸ-ஸநிதமகரிஸ 
38ஸரிகமதஸ்- 

ஸதபமகரிஸ 
63ஸகம்பதாநிஸ-ஸநிதாபமகஸ 
16ஸ்பமதநீ-தபமகமரிஸநிஸ 72ஸரிகமபதநி-ஸநிபமரிஸ 52 

நி ஸகமபதநிதம் 

ஸநிதபமகஸ 4ஸரிமபதநிஸ-ஸதாபமரீஸ 72வதுமேளகர்த்தாராகம் ஸமபூாணம் 52 

வரிகம்பவா-ஸநிதமகரிஸா 


அத்தியாயம் 3 


- 


22 


201 


நெ. 


ராகப்பெயர். 


202 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


61 


. 


கலி 


698 ராகபஞஜரம் 699ராகவர்த்தணி 700 வஸுதம 701ராமகுந்தலி 702 

குஸமாவளி 703க்ரியா 704கிரி 705 706ப்ரியா 707|மனோஹரி 708ரிஷபப்ரியா 709|ரிஷபவாஹினி 
710/ரிஷபாங்கி 711ரீங்காரி 712(ரீதிகௌளை 713சந்த்ரிகா 714 

%)மலலாரு 715ருசிரமணி 716ருத்ரப்ரியா 


28ஸரிமபதநிதள---ஸநிதமரிஸ 32முப்பத்திரண்டாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 14ஸரிமபநிதஸ-ஸநிதம்பமகரிஸ 67/ஸரிகமபதநீ-தபமகரிஸநிஸ 

ஸகமபநிதபரிஸ-ஸநிதபமகரிஸ 
51ஸரிகமபதநிஸ 

-ஸநிதபமகரிஸ 68(ஸரிமகமபதநிஸ-ஸதநிதபமகரிஸ 15ஸரிகபதஸ--ஸநிதபமகரிஸ 52வதுமேளகர்த்தாராகம்-ஸம்பூர்ணம் 52ஸரிகமபதநிதளா-ஸநிதபமகரிஸ 
62வதுமேளகர்த்தாராகம் ஸம்பூர்ணம் 4:2ஸரிகமபதநிஸ 

ஸநிபதமகரிஸ 2ஸரிமபதநிஸ 

மபதநிஸ-ஸநிதபமகரிஸ 32/ஸரிமகமபநிஸ.பநிபமரிஸ 20ஸகரிகமநிதமபநிஸ 

---ஸநி 

தமகமபமகரிஸ் 52ஸரிகம்பதஸ-ஸநிதபமகரீஸ 72ஸ்ரிகமபஸ---ஸநிபதநிபமகஸ 62/ஸகமபதநிதஸ்-ஸதபமகரிஸ 22/ஸரிகமநீஸா-ஸநிபமகாரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


. 


-எம் 


நிஸ 


717|ரூபவதி 
718ரேகாவதி 
719ரேகுப்தி 720ரௌப்யாகம் 721லதாங்கி 
722லலிதா 72,லலிதகோஸலி 724லலிதக்ரியா 725லலிதகந்தர்வம் 726 காந்தாரி 727கௌரி 728 729 730|,,பஞ்சமம் 731,,மனோஹரி 732 733 

ஸ்ரீகண்டி 734 

ஸிம்ஹாரவம் 735லீலாரஞ்ஜனி 736வினோதினி 737லோகதீபாம் 738)ரஞ்ஜனி 


32 


அத்தியாயம் 3 


12பனிரெ 

ரெண்டாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 12|ஸரிகமபநிதஸ-ஸ்நிதபமகரிஸ 15ஸரிகபதஸ-ஸதபகரிஸ 
12|ஸமபதநிஸ-ஸதநிப 

நிபமகரிஸ 63வதுமேளகர்த்தாராகம்-ஸ்ம்பூர்ணம் 
17 ஸமகமதநில 

ஸ-ஸநிதமகரிஸ் 69|ஸரிகமபதநிதஸ-ஸ்நிதபமகமரிஸ 
15ஸரிக்மபமதா 

“ஸநிதமகாரிஸ 30|ஸரிகமபதநிஸ்-ஸநிபகரிஸ 22|ஸரிகாமபநிஸ-ஸா 

-ஸநிபமகாமரின் 15(ஸரிகமபதநிஸ 

ஸ-ஸதபகரிஸ 3ஸரிகமபஸஸநிதமகரிஸ 42(ஸ்ரிகமபதநிஸ-ஸநிதநிபமகரிஸ் 
15ஸரிகமதநிஸ.ஸநிதமபமகரில் 22|ஸகமபதநிஸ-ஸநிபமகரிஸ 
37ஸரிகமபதநிஸ-ஸ்நிதமகரிஸ 

9ஸரிகமபதநிஸு--ஸநிதபமதமகரிஸ 59|ஸரிகமபல-ஸநிபமகரிஸ 4வமரிகமபஸ 

ஸநிதபமகரிஸ 
53கரிகமபதநிதஸ.ஸநிதபமகரிஸ 46|ஸரிகமபநிதநிஸஸநிதமபமகரிஸ 52ஸகமபமதநிஸ--ஸநிதபமகாரிஸ 

orரேவகுப்தி 


தோடி 


|,,தீபாம் 


மாருவ 


37 


203 : 


நெ. 


ராகப்பெயர். 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


204 


- 


739 

வகுளாபரணம் 
740 

வஜ்ரகாந்தி 
741|வாஸ்பதி 
742வம்சவ 

வதி 
743வருணப்ரியா 
744வர்த்தனி 
745வஸந்தா 
746வஸந்தகன்னடா 747/கீர்வாணி 748 1,நாராயணி 749 ),ப்ரியா 750 

7)பூபாலம் 7511 

பைரவி 
752),மனோஹரி 


14 22 

4 
54 24 11 17 10 59 11 15 

2 14 

2 51 14 16 20 


12 


பதிநான்காவதுமேளகர்த்தா 

ஸம்பூர்ணம் ஸகமபநிஸ.--ளநிதாபமகரிஸ 
நாலாவது 
மேளகர்த்தா 
ராகம் 
( 
ஸப் 
பூர்ணம் 
) ளரிகமகபதநிஸ்ஸநிபமகரிஸ இருபத்திநான்காவதுமேளகர்த்தா 

ஸம்பூர்ணம் ஸகமபமபதநிஸ---ஸநிபதபமகஸ 
ஸககமதாநிஸஸ்நிதமகாரிஸ் 
ஸரிகமபதி- 

தமபகரிளநி 
பரிகமபநிதள 

-ஸதநிபமகரிஸ ளரிகமபஸ-ஸநிதபமகரிஸ ஸரிகமபதபநிஸ-ஸநிபமரீஸ 
ஸரிகபதநிஸ்-ஸநிதபமதமகரிஸ 
ஸரிகமதநிஸா-ஸநிதமபமகரிஸ 
ஸரிகமதநிஸஸநிதமகரிஸ 
ஸரிகமபதநிதள ஸ்தபமகஸ ஸ்மகமபதநிள 

ஸ-ஸநிதபமகரிஸ் 
ஸரிமபதநிஸ வநிதபகரிஸ 
ஸரிமபதநீ தொபகரிஸ்நீ 
ள கமபதநிஸ-ஸநிதடகஸ் 


அனுபவராக லக்ஷணங்கள் 


22 


753 | 


மாருவ 


3,முகாரி 


லீலா 


754 755 756வராளி 
77வஸாகரி 


56 


)வளங் 


> 


758(வாகதீச்வரி 759வாகீச்வரி 
760வாசஸ்பதி 
761(விஜயகோஸலம் 762 கோத்ராரி 763 

1,தீபிகா 764 

நாகரி 765 

”,பூஷாவளி 766 

1,ரத்னாகரி 767 

தம் 
768ஸ்ரீ 
769 770 

1,ஸரஸ்வதி 771 

*ஸாமந்தம் 
772 

ஸாரங்கா 773விஜயாபரணி 
774 
விஜயா 
பீரு 775விஜபோல்லாஸினி 776|விஜ்ருபிணி 777|விமலி 778|விவர்த்தினி 779|விச்வம்பரி 


31முப்பத்துநான்காவதுமேளகர்த்தா--ஸ்ம்பூர்ணம் 

1ஸரிகமபதள-ஸதபமகரிஸ் 64வதுமேளகர்த்தாராகம்--ஸம்பூர்ணம் 66ஸ்ரிகமபமபஸஸநிபமகஸ 62ஸரிகமபதநிஸ-ளநிதபமகரி 
61|ஸரிகமபநிதஸ-ஸதநிபமக 

நிபமகரிஸ 
59|ஸரிகமபதஸ-ஸதபமகரிஸ 43ஸரிகமபம்பஸ்--ஸநிதபமகரிஸ 60|ஸரிமபதநில-லநிபமகள் 54ஸமாபதாநிஸ-ஸநிபமகால 39ஸகரிகமாபநீள--வநிபமகாரிஸ்! 59கம்பல.--நிதமகரிஸ 57ஸகமபதநிஸ.--ஸநிபமகரிஸ் 58 ஸகம்பதளி 

--ளநிதமகரில் ஸ 58ஸரிகமபநிவநிதபமகஸ் 64|ஸரிகமபதநிதல-ளநிதபமகரிஸ 46ஸகரிகமபநிதஸ்-ஸதபமகரிஸ 14(ஸரிகமபமதநிஸ-லநிதபமகரிஸ 64|ஸகபநிதநில--நிதநிபமகரிஸ 34ஸரிகமபதநிதளளநிதபமகஸ 29|எரிம்பாலாளநிதபமகரிஸ 54வதுமேளகர்த்தாராகம் ஸ்ம்பூர்ணம் 


அத்தியாயம் 3 


ஸ்ரீகண்டி 


22 


205 . 


நெ. 


ராகப்பெயர். 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


206 


வீணா 


ணாதரி 


16 


* 


--ள 


ள 


54 


780 
781வீரவஸந்தம் 
782.வீரவிக்ரமி 783வேகவாஹினி 
784வேதகோஷப்ரியா 
785வேதஸ்வரூபி 786வேளாவளி 
787வைசாகம் 
788சம்புக்ரியா 
789 
சரதிந்து 
முகி 
790சரத்யுதி 
791சராவதி 792சசிப்ரகாசி 
793சஹானா 
794சாந்தஸ்வரூபி 
795சாரதாபரணம் 
796சிவானந்தி 797சதகிரணி 
798சுக்ரஜ்யோதி 


ஸரிகபதநிஸ ளநிதபமகாரிஸ 24கரிமப--நிதர் 

மகரிஸ 4ஸரிகமபதநிஸ-ஸநிபதமகரில 
16ஸரிகமபதநிதள- 

லநிதபமகரிஸ 
28நிதநிஸரிகம்-பமகரிஸநிதநிபா 52ஸரிகமபதநிபளஸநிதநிபமகஸ 
23மபதள-வெநிதபமகரிஸ 

ஸரிகமபதநிஸ்--ஸநிதநி-பமகமரீஸ 
29ளகரிமபநிஸா--ஸநிபநிமாகரிஸ 64ஸக்மபநிதநிபஸ்-ஸநிதபமகரிஸ 25கரிகமபதநிதஸ்-ஸநிதபமகரிஸ 25ஸமகமபதநிதள--ளநீதபமகரிஸ 16ஸரிகமபதநிஸ-ஸநிதபகாகாரிஸ 28)ஸரிகமபமதாநிலஸநீதபமகமரிகரிஸ 16ஸகரீமபதநி-ளநிதநிபமரிஸ 34ஸமகமபதநிள-ஸநிதமபமமரிஸ 16ஸமகமபதநீ--தபபகரிளநிஸ 
55ஸரிகமபதநிஸ-ஸதநிதபமகஸ 26 

நமடதகிள-லபெதமகரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


22 


21 


23 


1,ஜிங்கலா 


ஸ 


12 


),தரங்கிணி 


799(சுத்தகன்னடா 800 

களாநிதி 801 9,கோவலம் 802. க்ரியா 8031காந்தாரி 804கீர்வாணி 805கௌரீக்ரியா 806 கண்டாணம் 807 808ஜ்யோதிஷ்மதி 809 810 

தேசி 
811 

,,தன்யாஸி 
912நவநீதம் 
813 
814நீலாம்பரி 815 816 பங்காளா 
817 

பைரவி 
818போகி 
819 

மஞ்ஐரி 
820மனோஹரி 


பதநிஸ்-ஸநிபமகஸ் 
6 
அலகபாதந்த- 
பமகரிஸநிஸ 
65ஸகமபஸ்ஸநிதமகரிஸ் 
15(ஸரிபமபதஸ் 

லதபமகரிஸ 48/ஸரிகமநீலா--ஸநிதநிஸநிபமரிஸ 
41ஸரிகமபதநிஸ.ஸ்தபமகரிஸ 
60/ஸகமபநிதநிஸ--ஸநிதபமகள 34ஸ்கமபதஸ-ஸ்நிதபமரிஸ 33ஸகமதநிஸ்-ஸநிபமகஸ் 
61 ஸகம்பஸ்ஸநிதபமகரில் 20ஸ்கமபரிஸ்-ஸநிதமகரிஸ் 20ஸரிமாபதநிஸா---ஸநிதபமகரில் 22 கமபரிபலா--ஸநிபமகல 59ஸரிகமதநிஸ-ஸநிபமகரிஸ 66எரிகமபதநிபஸ ஸ 
35 
ஸமரிகமபஸ் 
--ஸநிதபமகஸ 62ஸநிஸரிகமபத-தபமகரிஸநிஸ 22ஸாமபதள-ஸதபமரிகரிஸ 22 கமநித தெள 

ஸநிதமகரிஸ 37டெரிகமபநிதாட்--ஸதநிபமகரிஸ் 11 

ஸகமULநில--ஸநிபதமகரிஸ 22ரிகமபதள-ல 

-லநிபமரிகஸ 


அத்தியாயம் 3 


ஸ 


நிர்மித 


),உத்தரி 


21 


i 


207 


நெ. 


ராகப்பெயர். 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


208 


*,முகாரி 


ராகம் 


வராளி 


821சுத்தமலஹரி 822 

மாருவ 823மாளவி 824 325 

,,பதனபானு 826 

ரஸாளி 827 828லலித் 

தா 829 830 

வஸந்தம் 
831 

வேளாவளி 
832 833 

ச்ருதிரஞ்ஜனி 

வாமந்தம் 835 ஸாரங்கா 836 837 ஸாவேரி 838 

ஸிம்ஹாரவம் 839ஸீமந்திநி 


15ஸரிகமதல 

-ஸ்தபகரிஸ 8 

ஸகம்பதஸஸதபமரிகாரில 18/ஸகரிகமபதாநிஸ--ஸதநிபமகரிஸ 

1ஸரிகமபதநிஸ-ஸநிதமகரிஸ 
65 ஸரிகமபள-ஸநிதபமகஸ 53|ஸகமபதல-லதபமகரிஸ 
57ஸரிகமபநிள 

ஸ-ஸநிபமகஸரிஸ 11 ஸபமதநிஸ-ஸநிஸதாபமகரிஸ 28ஸரிகமதநின்-ஸநிதபமகஸ 
29ளரிகமட் 

மபநிஸ் 

ஸ்-ஸதபமகரிஸ 22|ளரிமபநிஸ்--ஸநிதநிபமகரிஸ 15 ஸகபதநிஸ.ஸநிதபமகரிஸ 68|எரிமபதநிதள-ஸநிதபமகமரிஸ 

8தஸரிமபத-தபமகரிஸ 
62(ஸகமபநிஸ்-ஸதபமகரிஸ 20ஸகமபரிள!--ஸநிபமரிஸ் 
29ஸரிமபதஸ்--ஸதபமரிஸ் 67ஸரிமகமபதநிஸ்--ஸதநிதபமரிஸ 8.ஸரிகமபத-ஸதாபமகரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ச்யாமலா 


884 


ஸாளவி 


2 


த.ர.- 14 


840|சுத்தஸ்வராவளி 841சுபபந்துவராளி 842(சுபாங்கி 843சூலினி 

844ச்ருங்காரிணி -845சேகரசந்தரிகா |846சேகரி 

847சேஷநாதம் 
848சைலதேசாக்ஷி 849|சோகவராளி 850/ச்யாமகல்யாணி 851சிந்தாமணி 852நீலாம்பரி 
853|சியாமளா 854|சியாமளாங்கி 855 

கண்டி 
856ஸ்ரீகரி 
857|ஸ்ரீபணி 858|ஸ்ரீமாளவி 
859 
ஸ்ரீரஞ்ஜனி 
860ஸ்ரீராகம் 861|ச்ருங்காரிணி 


45 ஸகமடமதநிஸ்--மநித 

--மநிதமகஸ் 45நாற்பத்தைந்தாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 22(ஸமரிகமபதநி---தபமகரிஸநிஸ 35முப்பத்தைந்தாவதுமேளகர்த்தா-வம்பூர்ணம் 

6லரிகம-ஸநிதபமகரிஸ 45வரிகம்நிதநில--வநிதமகரிஸ 35லரிகமபதநிஸ--ஸதகிபமரிகஸ 57ஸரிகமபதஸ-ஸகிதபமகரிஸ் 
33ஸரிகமபமதநிள-ஸநிபமகமரிஸ 

9(ஸகாமநீ-தபமகரிஸ 
12எமகமபதநிஸ.---பெதநிபமகரிஸ 14|ஸரிமபதஸ-ஸபெதமகரிஸ 
41ரிக 

கமபதநிஸ---லதநிதமகரிஸ 
55 
லகரிகமபதநிதஸ-ஸநிதபமகரிஸ 
55வதுமேளகர்த்தாராகம் 

ஸம்பூர்மை 
4:6 ஸகம்பத் 

ஸநிதபமகஸ 52வரிகபதநிஸ--ஸநிதாபமகஸ 2ஸரிகபதஸ் 

ஸநிதபகரிஸ 6.ஸரிகமபநிதரிபஸ்--ஸ்பமகரிஸ 
22ஸரிகமதநிள---ஸநிதமக 22(ஸரிமபநிஸ----நிபதநிபமரிகாரிஸ 6ஸரிகபம்பஸ்-ஸநிதபமகரிஸ 


அத்தியாயம் 3 


29 


ள 


நிஸ 


209 


நெ. 


ராகப்பெயர், 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


210 


வ/5L 


வ 


862ருதிரஞ்ஜனி 863ஷை 86+ச்வேதாம்பரி 865ஷட்விதமார்க்கிணி 866 

1,ஸ்வரூபி 867ஷண்முகப்ரியா 868ஷிகாரி 869ஷிதராக்ஷி 
870வஜ்ஜனானந்தி 
871 
872ஸத்யபூஷணி 873ஸத்யவதி 
874|ஸந்தானமஞ்ஜரி 
875ஸாஸாங்கி 876 

ஸரஸீருஹம் 
877|ஸரஸ்வவதி 878ஸரஸ்வதிமனோகரி 879/ஸர்வாங்கி 880ஸாமா 


வஞ்ஜீவினி 


61வரிகமபதநீ--நித!!சரிளரிஸ 36வரிகடாதநில 
4வரிகமபதநில ---வடமிடாகரி 4.6நாற்பத்தாறாவதுமேளகர்த்தாராகம்-ஸம்பூர்ணம் 63ஸகரிகமநிளவகிதபமகரிஸ 
56பேளகர்த்தாராகம்--வம்பூர்ணம் 
56ஸகரிகமபதநிதவஸநிதமகரிஸ 46|எரிமகரிமயதநில-ளநிபதபமகரிஸ 63வரிகமபதநில-நிதபமகரிஸ 21(ஸரிஸகமபநிஸ---வநிதநிபமகரிஸ 
71வகமபதநிள---ஸநிதபமகஸ 67ஸரிமபதநிதஸ--ஸநிதபமகமரிஸ 67வரிகாபதல--நிதபமரிஸ 27இருபத்தியேழாவீதுமேளபாத்தா 

வரபூாணம் 44 

ஸரிகமதநிதஸநிதபகரிஸ 
64 

ஸரிமபதஸ---ஸநிதபயரிஸ 28ஸரிகமபமதஸ----ஸதநிபமகரியம் 57வரிமாதநிஸா--ஸநிதமகஸ 28ஸரிமபதஸா--ஸதபமகரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


--வட 


மல்லாரு 


12 


1)குரஞ்ஜி நாராயணி வராளி ஸாளவி 


22 


881|ஸாமந்தஜிங்கலா 882 883-ஸாமந்தம் 
884வாமந்தவேளாவளி 
885 

சிகாமணி 
886 ஸாமந்தஸாளவி 
887 ஸ்ாமகன்னடா 
888 889 890 891 892ஸ்வராளி 893 ஸாரங்கா 894ஸாரங்ககாபி 895நாட்டை 896பெள்ளி 897 

ப்ரமரி 398 

2,மாருவ 899லவி 

"தா 
•900வாரம்தி 
901|ஸாரவப்ரியா 
902பொலகம் 


32|ஸ்ரிகாபதநிஸ்-நிபதநிபமக்மரிஸ 17 மபநிஸ-ஸநிபதமகரிஸ் 
30ஸரிளமகமபதநிஸ்-ஸநிதபமகரிஸ 41வரிகமதபதள-ஸதநிபமகரிஸ் 64வகாபமதநில-ஸ்தி 

தபக 
21ஸரிகமபதள -நிதபமகரிஸ் 17வரிமகமபதநிஸ---ஸநிதாபமரீஸ 12(ஸகதநிஸ--ஸதெபெமகரிஸ 
13ஸரிமபதநில 

வபதநிபமரிஸ் 3வரிமபதநிஸ-ஸநிதபமகரிஸ 
23ஸரிகமபஸ் 

--நிதபமகரில் 43ஸரிகமபதிதல-வதபதமகரிஸ 65வரிக 

கமபதநில்-தாபமரிகமரீ 20வரிபமரிப்பதில் 

மபநிஸ்-ஸநிதபமகரிஸ 15பதல--நிளதபமகரிஸ 10ஸமகமபதநிதஸ-ஸநிதபமகரிஸ 56ஸமபதந்தஸ்---வந்தபடி 

மகஸ 44 

வரிகமதல-லநிதம்பகரிஸ 3ஸரிகமரிமபநிஸ் 

ஸநிதபமரிஸ 20ஸரிகமபதநில தமல 
27ஸரிமகாமாதகல-பேதாமகரிஸ் 
37 
முப்பத்தேழாவது 
மேளகர்த்தா 
-லம்பூர்ணம் 


அத்தியாயம் 3 


ort4 


211 


ராகப்பெயர். 


மேளம், 


ஆரோகணஅவரோகணம் 


212 


37|ஸரிகம் 


13 


கனனடா 


903ஸாலகவேளாவளி 

47|ஸரிபநிதநிளஸநிதபமகஸ் 904|ளாளங்கநாட்டை 

15 

வரிஸமபதஸஸநிஸதபமகரிஸ 905/ஸாளகபைரவி 

22 

ளரிமபதஸா-நிதபமகரிஸ 906ஸாளவி 

கமதநிதஸாவநிதபமகரிஸ 907பங்காளா 

23 ஸரிமா 

-தல--ஸநிதபமரிஸ 908லாவேரி 

15 

வரிமபதல--ஸநிதபமகரிஸ 909ஸிந்து 

29ஸரிகரிமபல----ஸநிதபமகரிஸ 910 

28 ஸமகமரிகம்யஸ் ஸ்நிதபமகரிஸ 911க்ரியா 

11ளரிகமபமதநிஸ்--ஸதபமகரில் 912 கௌரி 

7ஸ்கரிகமபள-வதபமகரிஸ 913கண்டாணம் 

37 ளகரிகமபதஸ--ஸதமகரிஸ 914சிந்தாமணி 

9,ஸரிமகமதபதவ 

---ஸதபமகரிஸ 915 நாட்டை 

37ஸகரிகமநிதநிஸ--ஸ்நிதமகரில் 916ஸிந்துநாட்டகுரஞ்ஜி 

40ஸரிகமதநிதஸ--ஸநிதபமகரிஸ 917ஸிந்துபைரவி 

10மபதநிதளரிகம்கரிளநிதபமகம் 9.18மந்தாரி 

29ஸரிகமபளா--ஸநிதபகமதபமகரிஸ 919 மாருவ 

54ஸரிகமப-ஸநிதபமகரிவ 820மாளவி 

6ஸரிகமபதநிபநிஸ --ஸநிபமரிஸ 921)ராமக்ரியா 

15ஸகமபதநிஸ 

ஸு--ஸநிபதபமகஸ் இந்தராகம்தோடியும்பைாவியும்கலந்துஇந்துள்தானிமுறையில்பாடப்பட்டுவருகிறது தேசியசம்பூர்ணராகம். 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ல 


12 


ร) 


>> 


21 


* 


ஸாளவி 


922 923ஸிம்ஹவாஹினி 
924|ஸிமஹஸ்வரூபி 925 ஸிம்ஹாரவம 926ஸிம்ஹொத்ரமத்யமம் 
927Rம்ஹௌகாபி 928) 

பைரவி 
929|ஸிமாஹௌம் 930 ஸிம்ஹௌவராளி 831 

வஸந்த 932)ஸாவேரி. 
933|ஸித்தலேனா 934(ஸீமந்திரி 
935 936|ஸுகத்வரி 937 

நீலாம்பரி 
938 

ப்ரியா 
939 ஸ்வராவளி 
940ஸகாத்ரி 
941 

ஸகுணபூஷணி 
942|ஸசரித்ரா 
943ஜனரஞ்ஜரி 


நிபமகஸ 


19|ஸமபதநிதல---வநிதபமகரிஸ 
27|ஸகமபதநில---ஸநிதபமகரிஸ 64/லகமதநிஸ்---நிபமகஸ 
58|ஸரிமாபநிஸஸநிபமரிகரின் 57 வதுமேளகர்த்தாராகம்- ஸம்பூர்ணம் 24ஸரியபதநிஸ--ஸநிதநிபமகஸ 23ஸகம்பதஸ--ஸநிதமகரிஸ 18ஸரிகமபதநிஸ-ளநிதநிபாகரிஸ 26(ஸரிகமபமதநிஸ ஸதபமகரிஸ 25ஸரிகமபமதமில--தபமகரிஸ 30(மகமபதநிஸ--ஸநித 
22|ஸகரிகமபதவ ஸ்நிதநிபமரிகரிஸ 
57|ஸரிகமபதநிவஸபமகரில 
52(ஸரிஸபதகில--வநிதபமகளரிஸ 53(ஸகமபநிதள-ஸதநிபமகரிஸ 
40|ஸரிகமபதஸு--வநிதபமகரிஸ 4.0ஸகரிகயநில-ஸநிதாகரிள 
48|ஸநிஸரிகமபதநி--பமகரிஸநிஸ 

4ஸமபதநிள.-ஸதபமகரிஸ 22ஸகடயமதநிஸ--ஸநிதமகமரில 67 

வதுமேளகர்த்தாராகம் லம்பூர்ணம் 63|வகரிடிபதநிஸ. ஸைகபமகரிஸ 


அத்தியாயம் 3 


ஸாக்கரி 


22 


12 


213 


-- 


-- 


நெ. 


ராகப்பெயர். 


ஆரோகணஅவரோகணம். 


214 


மேளம் 


கமி 


16. 


944|ஸ்ஜலகாவளி 945(ஸுதாகாம்போதி 946ஸாதப்ரியா 947வினோதினி 948ஸுபோஷிணி 949ஸுப்ரகாசி 950ளாப்தீடம் 
951ஸுபாஷ 

ணி 952(ஸமத்யுதி 
953|ஸாரடி 
954|ஸுரடிமல்லாரு 955ஸுரபூஷிணி 956|வீரபைரவி 957 958) 

ஸேநா 960 ஸுவர்ணாங்கி 961எர்யகாந்தம் 
962|ஸுக்ஷமரூபி 


13 ஸமகமபதநிளவதநிதபமகஸ் 14ஸ்கரிமபநிஸ்ஸநிபமகரிஸ 
57 ஸரிகமபளஸநிதபமகரிஸ 65 ஸகமதநிஸா--ஸ்நிதகஸா 28ஸரிமபதநிபஸா--ஸ்தநிபமரிள 52 

ஸ்ரிகமபமபள-ளநிதநிபமகரிஸ 
17 ஸரிமப 

நிஸா-நிதபமகமரிஸ ஸதநிளரிகமப-மகரிஸநிதநிஸ 
57ஸரிகமபதநிஸ.ஸ்நிதபமகரில் 28|ஸ்ரிமபநீல-ஸநிதபமகபமரீஸ் 3ஸரிமபரிள 

ஸ-ஸநிதபமகரில் 4 வ ரிகமபஸ்ஸநிதநிபமரிஸ் 28|ஸரிபமபதநிஸ-ஸநிதபமஸ் 
13 

ஸமபதநிஸ-ஸநிதபமஸ 15ஸமகமதபதநிதஸ்-ஸ்நிதபமகரிஸ் 
27ஸரிமபதஸ்.ஸ்நிதபமகரிஸ் 47 நாற்பத்தே 

தழாவதுமேளகர்த்தாஸம்பூர்ணம் 17 ட,தினேழாவதுமேளகர்த்தா-ளம்பூர்ண 

28லபமரிகமபவ--ஸநிதபமஸ *ஸரிஸம்பரிதஸா--ஸதநிபமரிஸ 


அத்தியாயம் 3 


ஸ 


வராளி 


ஸிந்து 


959 


12 


னம் 


),தரங்கிணி தீயகம் 


963ஸ்ேநாக்ரணி 
964 
ஸேநாஜ 
பந்தி 665 மணி 
966மனோஹரி 
967ஸோபதி 968ஸைந்தவகௌளை 
969|ளைந்தவி 970ஸோமக்ரியா 971 972 *,கண்டாணம் 973 974 975 

%),தீபரம் 9762,ப்ரதாபம் 977ஸோமப்ரபாவளி 978 

1பூபாலம் 979 980 981லை 982 983 
984|ஸௌகந்தினி 


7ஸ்ரிகரிமகமதநிஸ்---ஸ்நிதபட்கரிகஸ 67ஸரிகமபதநிஸ--ஸதபமகரிஸ 
17ஸரிகமபதஸ்-ஸநிதபமகரிஸ 
47ஸரிகமபதநிதஸஸநிதபமகரிகஸ் 7ஏழாவதுமேளகர்த்தா-ஸம்பூர்ணம் 7|ஸரிகமபதநிஸ--ஸநிதமகமரிஸ். 22நிதநிஸரிகமப-பமகரிஸநிதநிஸா 13வபமரிகமதகிஸ-ஸகடமகமரிஸ 21நிஸரிகமபத--பமகரிஸநிஸ 40ஸரிகமநிதநிஸ--ஸநிபாதமகரிஸ 17ஸரிஸகமபமதநிஸ---ஸநிவதபமகமரீஸ 24ஸகபதநிஸ--ஸநிதநிபமஸ 35கம்பமதநிஸ-விதபமகமரிஸ் 26/ஸ்பமதநிஸ----ஸநிதபமகரிஸ 37ஸரிகமபதஸ--ஸதபமகரிஸ 30ஸரிமபமதஸ--ளதநிபமகரிஸ் 12ஸரிகமஸ--ஸபெதபமகரிஸ 62|ஸரிமபதநிதஸ---வரிபமரிகரிஸ் 67ஸ்கம்பதஸ-ஸதபமகரிஸ் 27கமபதநிஸ---ளநிதபமரிமகஸ் 14 |ஸரிமபம்தநிஸ--ஸந்தமகரிஸ 37(ஷரிமபதஸ--ஸநிதபமரிஸ 


அனுபவராக லக்ஷணங்கள் 


பைரவி 1,மஞ்ஜரி 


,முகி 


உ,ராகம் 


215 


- 


கெ. 


பெயர். 


ராகம் 


216 


மேளம். 


ஆரோகணஅவரோகணம். 


1)பூஷணி 1,ரஞ்ஜனி 


985வௌந்தர்யா 
986ஸெளராஷ்ட்ரம் 
987|ஸௌவீரம் 988 

ஸ்தவராஜமு 989 ஸ்வரகளாநிதி 990,,சிந்தாமணி 991) 992 933 ஸ்வராபரணம் 994 995 ஸ்வர்ணகாந்தி 
996|ஹம்லகாம்போஜி 
997 998 

கந்தர்வம் 999கமனி 1000 
1001 1002 

கீர்வாணி 
1003 கண்டாணம் 


ஸ்வராவளி 


52) 

வரிகபமதநி----பமகரிஸநிஸ 17 ளரிகமபமதாநிஸ-ஸநிதாபமகமரீஸ 
47ஸரிகரிமபதநிஸாஸபதபமகரிஸ 
46ஸரிமாபதஸா----பொநிதமகஸ் 
22 

ஸமகாமபதநிஸ்--ஸநிதநிபமரிகஸ 28வரிகமபநிதநிபஸ--ஸநிதபமரிஸ 22 

ஸகமபதநிஸா-ஸநிதபமரிஸ 22/ஸரிகமதநிஸ--வநிபமகாமரிஸ் 
49கமபதநிஸ ஸநிதபஸ 28 ளமகமபநிதநிலா--ஸநிபதமகரிஸ 
63 ஸகபமத 

நிலட்-லநிபமகஸ 14(ஸரிகமதநிஸ--நிதபமரிஸ 
70ஸரிகமபதகநிதா-ஸநிதபமகமரிஸ 
30|வரிகமபள 

---ஸநிதநிபமரிஸ 
52ஸ கமடங்கள 
-ஸநிதபமதபமகரிஸ 
25|வரிகமபஸ--நிதபதமகரிஸ 
72|ஸரிகமபதநிஸ--ஸநிபதநிபமகஸ 
55வரிகமபதஸ ஸதபமகல 35ஸரிகமபதநிஸ--ஸ்நிபமகமரிஸ 


அத்தியாயம் 3 


கோஸ்லம் 


காந்தாரி 


1,தீபகம் 


--- 


* நடனி 


23 


கா 


,,பஞ்சமம் 


1,பூபாலம் >பூஷணி 


1004 1005 

தீபரம் 
1006 

த்வனி 1007 1008 

12 

தம் 1009/ஹம்ஸநாராயணி 
1010 

நீலாம்பரி 1011 
1012 

,,ப்ரபாவளி 1013 1014 1015 

போகி 1016ப்ரமரி 1017 

ரஸாளி 1018 

வளாவளி 

? 1019 

ஹம்ஸானந்தி 1020ஹனுமத்தோடி 1021 ஹமீர்கல்யாணி 1022ஹரிகாம்போதி 1023ஹரிநாராயணி 1024|ஹரிப்ரியா 1025 ஹடகாம்பரி 


23 

ளரிகமதஸ்-ஸநிதபமகரிஸ் 42|ஸரிகமபநிபஸ-ஸநிபதநிபமகரிஸ 29வரிகபநிஸ்வநிபகரிஸ 18 ஸகமபள---ஸபமகரிஸ 60|ஸரிமபதநிஸா--ஸரிதநிபமரீஸர் 51ஸரிகமபஸநிபமகரிஸ 39|ஸரிகமதரில-லநிபதமகரிஸ 21வகமபநிதநிபள----நிதமகரிஸ 
55ஸநிஸரிகமபதநீ-தபமகரிகல 24எரிகமபல--நிதநிபமகல 
24ஸகமதநிஸ.வநிபகரி 38வரிகமதநில---ஸநிதபமகரில் 58வரிகட்டதல-லநிதபமகரிஸ் 
41வரிகமதபதநிஸ...--ஸநிதபமகஸ 42வரிகமபதபரிஸஸநிபமகரிஸ 53|வரிகமதநிலா--ஸந்தமகரிஸ 

8எட்டாவதுமேளகர்த்தாராகம் 65ஸபமபதநிஸா-- 

ஸநிதபகமகரிலா 
28 
இருத்தி 
யெட்டாவது 
மேளகர்த்தா 
- 
ஸம்பூர்ணம் 22வரிகாமாமதகில---பெமசரிஸ 27வரிகமபஸ---ஸநிதபமகல 18 

பதினெட்டாவதுமேளகர்த்தா-வம்பூர்ணம் 


அனுபவராக லக்ஷணங்கள் 


ப 


21 


12 


--ளம 


ம்பூர்ணம் 


217 


நெ. 


ராகப்பெயர். 


மேளம் 


ஆரோகணஅவரோகணம் 


218 


13 


22 


1026ஹிந்துஸ்தான்கானடா 1027ஹிந்தொளிகன்னடா 1023|ஹிக்தொளகாபி 1029 

தர்பார் 1030தெசாக்ஷி 1031 

தெசிக 1032 

நாயகி 1033 

மாளவி 1034ஹிந்தொளம் 
1035ஹிந்தோக 

ளவளந்தம் 1036 

பொரங்கா 1037ஸாவேரி 1038ஹிதப்ரியா 1039ஹிதபாஷிணி 1049|ஹிமாங்கி 1041|ஹளேபி 1042/ஹெஜ்ஜஜ்ஜி 1043|ஹெமாம்பரி 1044ஹைமவதி 


20ஸரிகாமபரீதாநில -வதர் 

நீபகாரில 
31|ளகமதகில-வ நிப 

பதமகஸ் 
32|ஸரிகமபமபஸஸநிதபமகஸ 32 

ஸகமயவ---ஸநிதபமரீஸ 
68ஸளரிகமபத.-நித்மகரிஸ 10ஸமரிகமபதநில-லபநிதமகாரிஸ 
33 

எமகமள---பெநிதபமகட்ரீஸ 33ஸமபதநிதள-வரிதமபமரிஸ 20)ஸமகமதநில--நிதமகஸ 
20ள கமாபதநிதவாஸநிதபமகதமகஸ 32|ஸரிகம்பளநில--நிதபநிதமகமரிஸ 33|கமபமதநிலா--நிபதமாரீஸா 
28|ஸரிகமதநிஸஸநிதநிபமரிமகல 18|வரிகமபநிதநிவ-ளநிபமகரிஸ 

8பரிககமபதநிதள-லநிபதமகரிஸ 22|பைம்பநிதமாபநிதநிஸா-லதெபமப்கரிஸ 13|ஸரிகமபதளஸநிதபமகரிஸ 58ஸரிகமபதநில---ஸபமகரிஸ 58வதுமேளகர்த்தாராகம்---ஸம்பூர்ணம் 


அனுபவராக லக்ஷணங்கள் 


22 


- 


வ 


அநுபந்தம் 


ராகத்தின் 


கெம்பர். 


ராகங்கள். 


குறிப்புகள். 


எண. 


1 


வாஸ்பதி 


... 


எனவும், 


12 


. 


2 


பானுமதி 


அனுபந்தம் 


பு 


3. 


மானவதி 


8|இந்தராகத்தில் ஸரிகா என்றவிடத்தில் கொஞ்சம்விராமம்கொடுத்து 

வரீக "மகரி 

என்றவிடத்தில் "மாரிஎன்றும்பிடிப்பதுஉசிதம். 
10|சதுர்த்தண்டிப்ரகாசிகையில் 

சமபூாணம் 
எனறுகூறப்பட்டுள்ளது.(தமிழ்மொழி 

பெயர்ப்புபக்கம்159) 11ரிஷபத்தைக்கமகமாய் ஷட்ஜத்துடன்கூட் 

டிப்பிடிக்கவேண்டும். 19|இதற்கு,டைாவிகாந்தாரத்தைஒப்பிடுவது அவசியமில்லை. 

தோடியில் 
வரும் சுத்த ரிஷபம்சுத்த தைவதம்இவைகளுக்கு விராமம் 

பாடுவது வத்தில்விளங்கும். 20ஸ்ரீ கமலாம்பனா”என்றசுப்பராயசாள்திரி. 

கீர்த்தனையும்,மற்றஜாவளிகளும்உண்டு. 


தோடி 


கொடுத்துப் 


5 
தேசிய 
தோடி 


219 


ராகத்தின் 


220 


நெம்பர் 
. 


ராகங்கள். 


குறிப்புகள். 


எண. 


6 


புன்னாகவராளி 


It 


மகுடி 


. 


கரிகா 


-கக 


என 


23இது சாதாரணமாய் 

அழைக்கப் 
படுகிறது. 

என்றுப்ரயோகம் அடிக்கடிவரும்.(நீஸோ--காரிகா 
பவைகளும் 
, 
நிஷாதம் 
தீர்க்கமாகவும் 
, 
உருக் 
கமாகவும் 

பிடிக்கப்படுவதுதெரிந்த 
விஷயம். 24கரிமா என்று 

இடங்களில் 
ரிஷபம்கூடுதலாய்ப்பேசும். அப்படிப் பட்டகீர்த்தனைகள்தமிழிலும்தெலுங் 
கிலும்பலஉள. 


7|அஸாவேரி 


அனுபந்தம் 


... 


வகரமான 


8|பூபாலம் 


... 


25ரேகுப்தி,orரேவகுப்தி.orபௌளி-இம் 

மூன்றுராகங்களும்வழக்கத்தில்அநேக மாய்ஒருவிதமாகவே வாசிக்கப்பட்டோ அல்லதுபாடப்பட்டோவருகின்றன. நிஷாதம்இல்லாமற்போனாலும்"கபதாய 
கபத(நி)தாப" 

,"ரீகப-,கபதபகபகரிஸ் 


9 


சுத்ததேசி 


மல 


LTL 


நிநிலா 


என்ற 


10 


மாஞ் 


31 


என்றுகாகலிநிஷாதத்தை 

அநுஸ் வரமாகவழக்கமாகப்பிரயோகிக்கிறார்கள். ஆகவேசிலராகங்களில்அந்நியஸ்வரங்கள் 

நாளடைவில்கலாய்துசகஜமாய்விட்டது. 
102|இதில்"பதநிதஸ்என்றபிரயோகம்செய் 
யும்பொழுது 

முகாரி ராகத்தில்கலக்கா வேண்டும். 

எந்த 

கௌக என்றஐயரவர்களின்கீர்த்தனையில்,அது பல்லவியில் 

பாதா 
யோகம்கவனிக்கத்தக்கது. 115|இதற்குவழக்கமாய்“ஸகரிகமபதநில- வரிதபமபகரிஸ 

பிரயோகம் 
உசிதம். 125இந்தராகத்தில்வழக்கத்தில்ஆரோஹணத்தில் 

ரிமாரிமகா என்றுகாந்தாரம் 
மாயும்அவரோஹுணத்தில்மத்யமதைவத வக்ர 

ப்ரயோகங்களும்வழங்குகின்றன. ஆகவே“ஸரிமபதபரிஸ---பெதபமகரிஸ” 

என்பதுஉசிதம். 141இதற்குஆரோஹணம் 
-அவரோஹணம் 

நீதட்டகதநிலா கரில் 

என்பதேஉசிதம். 


அனுபவராக லக்ஷணங்கள் 


என்ற 


11 


கீரணாவளி 


வக்ர 


12 


ஹுளேதி 


OUTLD 


ஸநிதபா 


பயம் 


221 


சாகத்தின் 


222 


நெம்பர். 


ராகங்கள். 


குறிப்புகள். 


எண 


13 


15 


2. 


கானடா 


எனறும் 


மகா 


14 


லைந்தவி 


உணடாசல.. 


160 .ரீபகா 

என்றும் 
ராகத்தில்பிடிப்பதுசகஜம். 162க்ஷேத்ரஜ்ஞரின்பதமும்,இதைப்போன்ற 

(கீர்த்தனை,கீதமவர்ணம்தவிர)மற்றஉதா ரணஈ.களும்அவ்வளவுஅதிகாரமுள்ள உதாரணங்களாகா 

என்று 

ஆக்ஷேபனை ஏனென் 

முலபதங்கள்பல ராகங்களில் பாடப்பட்டுவருகிறபடியால் 
ராகஸ் 
வரூபத்திற்கு 

அத்தாட்சி 
யாகாது.இதைவாசிப்போர்கள்ஞாபகம் 

வைத்துக்கொள்ளவேண்டும். 
178 
| 
இங்கு 
சுத்த 
சிஷாதத்தை 

சுத்த 

மாகவே பிடிக்கவேண்டும். என்றஅய்யாவர்களின்கீர்த்தனையில்சுத்த தைவதமும்சுத்தநிஷாதப்ரயோகங்களும், 

மிகவும்அற்பமாய்க்காணப்படுகின்றன. 183|இங்குகீர்த்தனைப்படி ,எரிகபதநிதபஸ்-, ஸாதபகரிளரிகமகரிஸ 

என்பதுயுக்தம். 


அனுபவராக லக்ஷணங்கள் 


15 


மாரரஞ்ஜனி 


ஆனால 


மனபொ 


16 


தரங்கிணீ 


... 


> 


17,மோஹனம் 


... 


18 


ஈசமனோகரி 


கரீல 


60 


ஸரி 


co 


201இந்தராகம்29-வதுமேளத்தில்ஜன்யம்என்று 

ஒருகொள்கையிருக்கிறது.ஆனால் பவனுத முதலியஅழகியகீர்த்தனைகளைப் 

பார்த்தால 
28 

*வதுமேளஜன்யம்என்பதுதிண்ணம். 207இதற்குக்கிரமமானது: வரிகமபதநிவா- ஸநிதப மரீம 

சஞ்சாரங்களில் ரீமகாரீ---மககரி---தாதபாமரீ என்று வக்ரமாகவும்,ரிஷபம்தீர்க்கமாகவும்பேசும். தநிலரிலநிதகிடடமமாமகரிஸரிகமபதநி என்றுபிடித்தால்நன்கு 

நன்குபுலப்படும், 228இதற்குலரிகமபதவ-லந்தம 

கடரில எனறுபலபுத்தகங்களில்காணலாம். 249ஆரோஹணத்தில் வரிமா 

என்றபிடிராகத்தைநன்குவிளக்கும். 250 

ஸரிமபதம்கபலாஎன்றுஆரோஊணத 

தைக்கொள்ளவும். 267/சதுர்த்தண்டிப்ரகாசிகையில்ஆரோஹணத் தில்காந்தாரவாஜித 

மாயும்,அவரோ ஹணத்தில் 

தைவத 

ரிஷபவர்ஜிதமாயும் காணப்படுகிறது. 301|இதற்குச்சிலகிரந்தங்களில்நிஷாதம்காணப் 


19 


தேசாக்ஷி 


அனுபந்தம் 


20 


குதூஹலம் 


15வா 


நிதப 


21 


கதனகுதூஹலம் 


22 


ராகசூடாம 


சமணி 


-23 


சந்த்ரஜ்யோதி 


படுகிறது. 


223 


224 


ராகத்தின் 


நெம்பர். 


ராகங்கள். 


குறிப்புகள். 


என 


24 


யாழன் 


406 


இதைப்பாடிக்கேட்டால்தான்எங்கெங்கு சுத்தமத்யமப்ரயோகம்வருகிறதுஎன்று அறியலாம். 


25 


ரளமஞ்ஜரி 


425 


வா 


சதுர்த்தண்டி.ப்ரகாசிகையில்அவரோஹண 
தில்ரிஷபதைவதர்ஜிதமாயும்ராகா கமுமாகக்கூறப்பட்டுள்ளது. 


அனுபந்தம் 


“ 
அம்ருத 


குறிப்பு:--அத்தியாயம்3ல்உள்ள-ராகஅகராதிகளில்3வது ராகமாகிய 
வர்ஷிணிக்குதைவதமில்லையென்றகொள்கையுண்டு.அன்றியும்,சதுர்த்தண்டி ப்ரகாசிகைப்பிரகாரம்,ரிஷபதைவதவர்ஜிதமாகவேஔடுவமாகஅம்ருதவர்ஷிணி என்பதுபாடத்தக்கது,"என்றுவரைந்துளது.அனுபவத்திலோசிலர்தைவதத்தை 
ப்ரயோகித்தேபாடுகிறார்கள்.இம்மாதிரிஇடங்களில்முன்னுரையில்கூறியபடி அனுபவமேமுக்யம். 


அநுபந்தம் 


225 


1. இந்நூலிற் கண்ட ராகங்களைப் பற்றிச் சில அபிப் 
ராய பேதங்களும் , கொள்கைகளும் இருக்கலாம் . கூடிய 
வரைக்கும் அநுபவத்தை யொட்டி முக்கிய நூல்களைத் தழு 
வியும் ; இப்புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது . உதாரணமாக 
அமிர்தவர்ஷணி ராகத்திற்குத் தைவதம் இல்லை யென்று 
சிலர் கூறுவார்கள் . சதுர்த்தண்டிப்ரகாசிகையிலும் ( தமிழ் 
மொழி பெயர்ப்பில் பக்கம் 177) ரிஷபங்கூட வர்ஜிதம் 
என்று கூறப்பட்டிருக்கிறது . ஆனால் அநேக வித்வான்கள் 
தைவதத்தை உபயோக்கிறார்கள் . அன்றியும் சில் நூல் 
களில் “ ஸரிகம பநிஸ ஸபெம கரிஸ ” என்று எழுதப்பட்டி 
ருக்கிறது . ஆகவே இரண்டையும் ஒட்டி “ ஸரிகம 
பத் 

என்று இந்நூலில் எழுதப்பட்டிருக்கிறது . அதே 
மாதிரி கொள்கைக்கும் , கையாளும் முறைக்கும் உள்ள வித் 
தியாசங்களை யுணர்ந்து குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளன . 
அபிப்ராய பேதங்கள் ஏற்படு மிடங்களில் இந்நூலில் கண் 
டது தான் முடிவானது என்ற கொள்கை கைபாளப் பட 
வில்லை . 


பநிஸ 


2. கில ராகங்களுக்கு ஆரோஹண , அவரோஹணங் 
கள் சஞ்சாரக் கிரமங்களை யொட்டி எழுதப்பட்டுள்ளது . 
3 ம் அத்தியாயத்தில் கண்ட அட்டவனையில் 1000 ராகங் 
களுக்கு மேல் ஆரோஹண , அவரோ ஹணங்கள் எழுதப் 
பட்டுள்ளன . இதில் குறிப்புகள் எழுதப்பட்ட 425 ராகங் 
களைப் பற்றியும் மற்றவைகளைப் பற்றியும் சிறுபான்மையான 
அபிப்ராய பேதங்கள் இருக்கலாம் . 

3. இந்துஸ்தான் கானடாவைப் போல் குறித்தி 
ருக்கும் தேசீய ராகங்களுக்குப் பாடும் மெட்டுகளை பொட்டி , 
ஆரோகண , அவரோகணங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது . 


த . 1. - 15 


226 


அனுபவராக ல 


லக்ஷணங்கள் 


முண்டு. 


வைகளைப் பற்றியும் அபிப்ராய பேதங்கள் இருக்கலாம் . 
இந் நூலில் சில இடங்களில் அருணா சலக் கவிராயர் கீர்த்தனை 
களும் , பகங்களும் , கீதகோவிந்த அஷ்டபதிகளும் , உதா 
ரணங்களாக எழுதினது சரியல்ல வென்று கூறுவகற்கு இட 

ஏனென்றால் இவைகள் ஒரே ராகத்தில் பாடப் 
படவில்லை . இவைகளிலும் சில 

உதாரணங்கள் உண்டு 
என்ற எண்ணத்துடன் எழுதப் பட்டிருக்கிறதே யொழிப 
இவைகள் தான் முக்கிய உதாரணங்கள் என்று கொள்ளப் 
படவில்லை . 

முக்கிய மாக ( a ) லக்ஷண கீதங்கள் ( b ) வர்ணங்கள் 
( c) கீர்த்தனைகள் ( d ) ஜாவளிகள் -இவைகளே அதிகார 
உதாரணங்களாக் கருதலாம் . 


குறிப்பு எழுதப்பட்டுள்ள ராகங்களுக்கு 
அநுபந்த ராக அகராதி 


அடாணா, 100 . 


1 
2- அஸாவேரி , 17 . 
3 அம்ருதவா ஹிநி , 51 . 
4 ஆஹிரி , 16 

ஆர்த்ரதேசிகா , 32 . 
6 ஆனந்த பைரவி , 47 . 
7 | ஆபேரி , 53 . 
8 ஆபோகி , 72 . 
9 ஆந்தாளி, 91 . 
10 ஆந்தோளிகா , 91 . 
11 ஆரபி , 101 . 
12 ஆஹிரிநாட , 111 . 
13 ஆபீரு, 137 . 
14 ஆம்ரபஞ்சமம் , 139 . 
15 ஆதி பஞ்சமம் , 139 . 
16 ( ஈசமனோகரி, 90 . 
17 உதயரவி 

சந்த்ரிகா , 52 . 
18 | உமாபாணம் , 90 . 
19 உத்தரீ , 159 . 
201 கனகாங்கி , 10 . 
21 கனசியாமலா, 14 . 
22 | கண்டா , 18 . 

, . 
23 | கலகண்டீ , 25 . 
24 கல்கட , 26 . 
25 கன்டை பங்ககளா , 6 . 
26 கலாவதி , 38 . 
27 | கல்லோலம் , 44 . 
28 கநகவலந்தம் , 56 . 
29 கல்யாண 

வஸந்தம் , 58 . 


30 

கரஹரப்ரியா 51 
31 கன்னடகௌளை , 

64 . 
32 களாநிதி , 71 . 
33 கமலாமனோசரி, 80 . 
34 | கமாள் , 

3 . 
35 கர்நாடகப்பாகு , 84 . 
36 கன்னடா , 104. 
37 சருடத்வனி, 10 5 . 
38 ) கதனகுதூகலம் , 109 . 
39 

கல ஹம்வ , 116 . 
40 கங்காதரங்கணி , 117 . 
41 | கந்தர்வம் , 131 . 
43 கவாம்போதி , 132 . 

, 
43 கலவளந்தப , 133 . 
44 கமகஸாமந்தபா, 135 . 
45 கனகரளாளி, 143 . 
46 கயனச்ரமா , 145 . 
47 கமகக்ரியா , 145 
48 கண்டாணம் , 151 . 
49 

காடைக் 

தரங்கிணீ , 157 . 
50 கானமூர்த்தி , 11 . 
51 காயகப்ரியா , 25 . 

2 காபி , 63 . 
53 கானடா , 72 . 
54 | காம்போ ஜி , 82 . 
55 

93 . 
56 காங்கேய பூஷணி , 117. 
57 கானவாரிதி , 123 . 
58 காமவர்த்தனி , 142 . 
59 காந்தாமணி , 156. 


காபிநாராயண , 


228 


அநுபந்த ராக அகராதி 


60 

கிரணாவளி , 58 . 90 கௌள , 28 .. 
61 கிரிகத்பா , 150 .. 

91 கௌரீ , 34 . 
62 | கீரவாணி , 58 . 92 கௌளீபந்து , 85 . 
63 |கீதமூர்த்தி , 118 . 93 கௌரிமனோகரி , 77 .. 
64 | கீர்வாணி, 132 . 94 | கௌடமல்லாரு , 111 . 
65 | குர்ஜ்ஜரி , 32 . 

95 கௌமோதம் , 163 . 
66 குண்டக்ரிய , 34 . 96 | சக்ரவாகம் , 37 . 
67 குந்தலவராளி , 89 . 97 | சரத்யுதி , 79 . 
68 குரஞ்ஜி , 108 . 98 சம்ப்புக்ரி பா , 114 . 
69 குதூகலம் , 109 . 99 

சலநாட , 

123 . 
70 குஸுமப்ரமரி , 121 . |100 சந்த்ரஜயோதி , 130 . 
71 குமுதக்ரியா , 144 . 101 | சதுரங்கிணி , 164 . 
72 | குஸுமஸாரங்கா , 

102 | சாபகண் 
148 . 

டாரவம் , 56 . 
73 | குந்தலம், 156 . 103 | சாருகேசி , 79 .. 
74 குந்தலஸ்ரீகண்டி , 

| 104 | சாயாதரங்கிணி , 94 . 
163 , 

| 105 சாயாநாட , 119 . 
75 | குஸுமாவளி, 167 . 106 | சாரதாபரணம் , 120 . 
76 கேஸரி, 78 . 

| 107 | சித்தரஞ்ஜரி , 44 . 
77 கேதாராகௌள , 84. 108 சிதானந்தி , 124 . 
78 | கேதாரம் , 106 . 109 | சித்ராம் ரி , 164 . 
79 கேௗரீக்ரியா , 155 . 10 சுத்தமுகாரி , 10 . 
80 கைகவசி , 154 . 111 சுத்தஸீமந்தனி, 16 . 
81 கோகிலப்ரியா , 22 . 112 | சுத்தலலிதா, 24 : 
82 கோகிலாரவம் , 23 . 113 | சுத்தமாளவி , 44 . 
83 கோகிலவராளி, 51 114 | சுத்ததேசி , 48 . 
84 கோபிகாவஸந்தம் , 115 சுத்தஸாளவி , 57 . 
55 . 

116 | ஈக்கதாங்கிணி , 57 . 
85 கோகிலத்வரி, 94 . | 117 சுத்தபங்காள , 70 . 
86 கோலா ஹலம் , 105 . 118 | + % தமேளாவளி, 70 . 
87 கோபதி 132 . 119 * த்தமனோஹரி , 77 . 
88 கோத்ராரி , 153 . 120 | சுத்த ஸாவேரி , 104 . 
89 கோஸலம் , 166 . 121 சுத்தவளந்தம் , 112 . 


229 


அனுபவராக லக்ஷணங்கள் 


சூலினி , 121 . 


122 சுபபந்து 

152 தேவக்ரிய , 53 . 
வராளி, 135 . 

153 : தேவா மருத 
123 சுத்தகாந்தாரி , 138 . 

வர்ஷணி , 60 . 
124 | சுத்தராகம் , 152 . 154. தேவமனோகரி , 66 . 
125 

155. தேசமுகாரி , 79 . 
126 சேஷாதம் , 151 . 156. தேசாக்ஷி , 98 . 
127 | சோகவராளி , 21 . 157. தேவகாந்தாரி , 102 . 
128 - ச்யாமலாங்கி , 147 . 158. தேவகிரி , 140 . 
129 ச்யாமலா , 147 . 159 , தேசாவளி , 14S . 
130 ச்ருதிரஞ்ஜனி, 156 . 160. தோடி , 15 . 
131 டக்க, 21 . 

161. தௌளம்யராகம் , 154 . 
132 தனுகீர்த்தி , 14 . 162. தௌதபஞ்சமம் , 166 . 
133 தங்பாஸி , 20 . 163. தவிஜாவந்தி , 98 . 
134 | தர்பார் , 64 . 

164. த்ரிமூர்த்தி , 149 . 
135- தரங்கிணீ , 79 . 165. நடாபரணம் , 22 . 
136 | தவளாம்பரி , 139 , 166. நடபைரவி , 45 . 
137 - தவளாங்கி , 139 . 167. நளினகாந்தி , 81 . 
138 தர்KE , 140 . 168. நவரல கன்னட , 92 . 
139 தவளஹம்ஸி , 152 . 16 ) , நடநாராயணி , 99 . 
140 தர்மவதி , 154 . 170. நவரோஜ் , 108 . 
141 தாதுவர்த்தனி, 165. 171. நவனீதம , 128 . 
142 திலீபகம் , 60 . 172. நபோமணி , 129 . 
தானரூபி , 14 , 

173. நவாஸகுந்தவி , 129... 
143 | திவ்யப்ஞ்சமம் , 81 . 174 நர்மதா , 141 . 
144 | திவ்யமணி , 137 . 

175. நளினப்ரமரி , 153 . 
145 தீபரம் , 22 . 

176. நாகவராளி, 19. 
146 தீரசங்கராபரணம் , 177. நாடகப்ரியா 22 . 
100 . 

178. நாதநாமக்ரியா , 30 . 
147 | தீவ்ரவாஹி , 135 . 179. நாககாந்தாரி , 5 :). 
148 | தீபகம , 143 . 180. நாராயணதேசாதி , 55 . 
149 | துந்துபிப்ரியா , 138 . 181 , நாக தீபகம் , 56 . 
P50 தேசியதோடி , 16 . 152. நாயகி , 64 . 

. 
151 தேனுக , 20 . 

183. நாராயண கௌள , 85 . 


230 


அனுபவராக லக்ஷணங்கள் 


185 கா 


காட , 123 . 


184 | நாட்டகுரஞ்ஜி, 86. 217 பிக்கஷட்ஜம் , 21 . 

நாராயணி , 92 . 218 | பிந்துமாலினி, 38 . 
186 நாகள் வராளி, 95 . 219 பிலஹரி , 103 . 
187 நாகத்வனி, 112 . 220 பின்ன 
188 நாகபூஷணி , 112 . 

பைளராளி, 140 . 
189 நாகாநந்தினி, 115 . 221 புன்னாகவராளி, 17 . 
190 நாகாபரணம் , 115 . 222 | புஜங்கிணி , 39 . 
191 

223 புஷபலதிகா, 73 . 
192 நாக தீபாம் 126 , 224 | பூர்வவராளி, 11 . 
193 நாமநாராயணி , 140. 225 பூபாலம் , 18 . 

நாஸிகாபூஷணி , 166. 226 பூர்வி , 30 . 
195 நாலாமணி , 166 . 227 பூர்ணபஞ்சமம் , 36 , 
196 நிஷாதம் , 155 . 228 பூர்ணலவித, 45 . 
197 நீலாம்பரி , 88 . 229 பூர்ணஷட்ஜம் , 56 . 
198 நீதிமதி , 154 . 

230 பூர்ண சந்திரிகா, 105 . 
199 பரஜு , 33 .. 

231 பூர்வகௌளை , 513 . 
200 பலமஞ்சரி , 68 . 232 | பூபால 
201 பஞ்சமம , 71 . 

பஞ்சமம் , 128 . 
202 பலஹமஸா, 89 . 233 பூர்வகலயாணி , 145 . 
203 பங்காளா 93 . 234 பூஷாவளி, 158 . 
204 பஹுதாரி , 94 . 235 | பேகட , 103 . 
205 பவப்ரியா , 133 . 236 பைரவம் , 41 . 
206 | பவாரி , 133 . 

237 | பைரவி , 45 . 
207 பந்துவராளி, 142 . 238 | போகவராளி, 24 . 
208 பர்ப்ர , 159 . 

239 , 

போகளாவேரி , 125 . 
209 பானுமதி , 13 . 240 போ கவளந்தா , 143 . 
210 பானுசந்தரிகா , 19 . 241 போகீச்வரி , 160 . 

. 
211 பாடி , 6 . 

242 பௌளி , 31 . 
212 பாலகோஷி , 75 , 

243 ப்ருருந்தா 
213 பாலசந்தரிகா , 79 . 

வனஸாரங்கா , 69 . 
214 பானுமஞ்ஜரி , 120. 244 ப்ருந்தாவரி , 74 . 
215 | பாவதி , 129 . 

245 ப்ரதாபவராளி, 97 . 
216 பாஷிணி, 149 . 246 ப்யாக் , 110 . 


அனுபந்த ராக அகராதி 


231 


. 


247 | ப்ரபாவளி, 130 ) . 277 முகாரி , 62 . 
248 ப்ரதாபம் , 141 . 2.78 மேகரஞ்ஜி , 30 . 
249 | ப்ரமா 

279 | மேசபௌளி, 32 . 

. 
குஸுமம் , 149 . 

280 மேசநீலாம்பா , 120 . 
250 | ப்ரமாஸுகி , 152 . 281 மேசநாராயணி , 122 . 
251 மனோரஞ்ஜரி , 13 . 282 மேசபங்காளா, 1.34 . 
252 மலஹரி , 29 . 

283 மேசகல்யாணி , 160 . 
253 மங்களகைசிகி, 35 . 234 மைத்ரபாவினி, 164 . 
254 | மலபமாருதம் , 33 . 28 ; மோ ஹனம் , 87 . 
255 மத்யமாவதி , 61 . 286 யது குலாம்போஜி , 82 
256 | மனோ ஹரி , 66 . 287 யமுனாகல்யாணி, 161 
257 | மஞ்ஜரி , 67 . 

288 யாகப்ரியா, 115 . 
258 மணிரங்கு , 96 . 239 யாமுன் , 162 . 
259 மந்தமாரி, 74 . 290 ரத்னாங்கி , 10 . 
260 மல்லாரு, 75 . 291 |ரலாளி, 12 , 
261 மத்தகோகிலம் , 100. 292 ரவிசந்திரிகா, 97 . 
262 | மனோகரி , 117 293 பகுப்ரியா , 130 . 
263 மந்தாரி , 140 . 

294 ரகுலீலா , 
264 மதுகரி , 141 . 295 ரதிகா, 137 . 
265 மானவதி , 13 . 296 பஞ்ஜனி, 154 . 
266 | மாயமாளவ 

297 ரத்னபானு , 157 . 
கௌள , 28 . 298 ரத்னகாந்தி , 158 . 
267 மார்க்கதேசிகா, 35 . 

. 299 ரஸிகப்ரியா , 167 . 
268 | மார்க்க 

300 | ஸமஞ்ஜரி , 167 . 
ஹிந்தோளம் , 50. 301 ராகவஸந்தம் , 27 . 
269 |மாஞ்ஜி , 54 . 

. 

302 ராமகவி , 37 . 
270 மாதவமனோகரி , 67. 303 ராகபஞ்ஜரம் , 96 .. 
271 மாளவஸ்ரீ, 70 . 304 |ராகவர்த்தனி, 116 . 
272 | மாருவதன்.பாஸி , 74. 305 ராகசூடாமணி , 116 . 
273 மாராஞ்ஜு , 78 . 306 ராமக்ரியா , 143 . 
274 | மாளவி , 96 . 

607 | ராமப்ரியா , 144 . 
275 | மா ஹுரி , 113 . 308 ராமமனோஹரி , 144 . 
276 மாதவமநோகரி , 151 . 309 ரிஷபப்ரியா , 157 . 


131 . 


or 


316 / 
232 

அனுமந்த ராக அகராதி 
310 | ரீதிகௌளை , 47 . 342 ஜங்காரத்வரி , 44 . 
311 | ரீதிசந்த்ரிகா , 14 . 343 ஜயந்தன் , 50 . 
312 ருத்ரப்ரியா, 63 . 344 | ஜயஸ்ரீ , 58 . 
313 ரூபவதி , 24 . 345 ஜயமனோகரி , 66 . 
314 ரேகுப்தி, 33 . 346 / ஜயந்தலே நா , 68 . 

347 ஜயநாராயணி , 71 . 
315 ரேவகுப்தி , 33 . 348 | ஜஞ்ஜுடி , 97 . 

24. 349 ஜனரஞ்ஜூ , 107 . 
817 | லலி தா , 42 . 

350 / ஜலார்ணவம் , 126 . 
318 லலி தமனோகரி,. 76. 1351 | ஜகந்மோஹனம் , 126 . 
319 | லதாங்கி , 158 . 3g2 / ஜாலவராளி, 127 . 
820 வாஸபதி, 12 . 353 ஜிங்கலா , 50 . 
321 | வாத்தநீ , 23 . 

354 ஜீவந்தினி, 138 . 
322 வகுளாபரணம் , 27 : 355 ஜுஜாஹுளி, 26 . 
323 வஸந்தபைரவி , 27. 356 ஜுலாவ் , 114 , 
324 வஸந்தமுகாரி , 27 . 357 ஜ்யோதி 
* 225 | வந்தா, 41 . 

ஸ்வரூபிணி , 165 
326 வஸந்தவராளி, 51. 358 ஜ்யோதிஷ்மதி , 165 . 
327 | வஜ்ரகாந்தி , 76 . 359 | ஸ்ரீமணி , 11 . 
328 வருணப்ரியா, 78 . 360 ஸ்ரீராகம் , 61 . 
329 | வஸுகரி , 149 . 361 ஸ்ரீரஞ்ஜங் , 65 . 
330 வாகதீச்வரி , 119 . 362 | ஸ்ரீகண்டி , 136 . 
331 | வாசஸ்பதி , 158 . 363 ஸரஸாங்கி , 80 . 
332 விவர்த்தனி, 107 . 364 ஸஹா, 85 . 
333 விஜயஸ்ரீ, 127 . 365 ஸரஸ்வதிமனோகரி, 89 . 
334 விச்வம்பரி, 145 . 366 லாஸீருஹம் , 134 . 
335 விஜயவலந்தம் , 146 , 367 வர்வாங்கி , 151 . 
336 விஜபலாரங்கி , 153. 368 | லரஸ்வதி , 159 . 
337 வீரவஸந்தம் , 78 . 369 ஸத்யவதி , 165 . 
338 வேகவா ஹிநி , 

, 33 . 370 

வாமவராளி, 12 . 
339 வேளாவளி, 77 . 371 | ஸாவேரி, 29 . 
340 வைசாகம் , 147 . 372 ஸாரங்கநாட , 31 , 
341 | ஜகன்மோ ஹிநி , 30. | 373 ஸாரமதி , 48 . 


2 


அனுபந்த ரரக அகராதி 


233 


374 ஸாள கபைரவி , 62. 1403 | ஸ்வராளி, 95 . 
375 | ஸாம , 92 . 

404 ( ஸ்தவராஜம் , 136 . 
376 | ஸாமந்தம் , 115. - 405 ஹநுமத்தோடி , 15 . 
377 | ஸாலகம் , 125 . 406 ஹம்ள தீபகம் , 17 . 
378 | வாளவி , 125 . 407 , ஹரிகாம்போஜி , 82 . 
379 | ஸாரங்கா, 160 . 408 ( ஹம்ஸத்வரி , 107 . 
380 | ஸிந்துராமக்ரியா , 29. 1409 | ஹம்ஸ 
381 ஸித்தளே நா , 68 . 

கண்டாணம் , 122 
382 | ஸிம்ஹவாஹிகி , 80. 410 ஹம்ஸானந்தி , 146 . 
383 ஸிந்துகன்னட , 87.411 ஹம்ஸ நாதம் , 155 . 
384 ஸிந்து மந்தாரி , 108.1412 | ஹமீர்கல்யாணி , 162 .. 
385 ஸிம்ஹேந்திர 413 ( நாடகாம்பரி , 43 . 

மத்யமம் , 150. ! 414 ஹிமாங்கி , 19 . 
386 ஸிம்ஹாரவம் , 153. 415 ஹிந்தோளம் , 49 . 
387 ஸீமந்தி , 150 . 41 6 ஹிந்தோள 
388 ஸுப்ரதீபம் , 40 . 

49 ; 
389 | ஸுரஸேநா , 81 . 1417 ஹிந்துஸ்தான் 
390 ஸுரட்டி , 86 . 

52 
391 ஸுபோஷிணி , 96. 418 ஹிந்தோள 
392 ஸுகாத 

தர்பார் , 116 . 
விநோதினி, 163. 1419 ஹிந்தோள 
393 ஸுசரித்ர, 165 . 

ஸாவேரி , 119 . 
394 ஸூர்யகாந்தம் , 40. 420 ஹிந்தோள 
395 ஸுவர்ணாங்கி , 137 . நாயகி , 119 . 
396 ஸேநாபதி , 15 . 421 ஹுஸேரி , 65 . 
397 வேகாக்ரணி , 15. 422 ஹெஜ்ஜஜ்ஜீ , 25 . 
398 லைந்தவி , 73 . 423 ஹைமவதீ , 152 . 
399 ஸோமப்ரதாபம் , 79. | 424 ஷட்வித 
400 ஸௌராஷ்ட்ரம் , 42 . 

மார்க்கிணி , 135 . 
401 ளௌவீரம் , 137 . 425 ஷண்முகப்ரியா, 148 . 
402 ஸவர பூஷணி, 73 . 


வஸந்தம் , 


கானடா , 


ளாள 


பிழைத் திருத்தம் 
பக்கம் | வரி பிழை 

திருத்தம் 
1 1 ரத்தாகரம் 

ரத்னாகாம் 
28 13 பிலஹரியில் 

மலஹரியில் 
30 21 நிஸரிகா 

(நிஸரிகா ) 
31 23 ங்கதாடா 

பொரங்கநாடா 
31 11 பெள்ளி 

பைள்ளி 
32 9 மேச பள்ளி 

மேசபொளி 
33 88 ஸரிகம தநிஸ ஸமகம் பதநிஸா 
3610 / கண்டை பங்காளா 

கன்னட பங்காளா 
48 1 ஸகரிகமரி தமப ஸோ ஸகரிகமநிதநிஸா - ஸ்கி 

தமகமபமகரிஸா 
49 | 15 ஸநிதமகரிஸா 

ஸநிதமகஸ் 
49 25 ( அவரோஹணத்தில் ) ஸநிதபம தமகஸ் 
79 1919 ( ஆரோ --- அவரோ) ஸரிக தரிதஸ் -- ஸ்தப 

கரிஸரிகமகரிஸ 
81 | 12 “ மனவ்யாலகிஞ்சரா " " மனவ்யால 

கிபரா தடே 
87 | 11 | வோரேவ்ரே 

வேறேவ்வ்ரே 
87 | 2+ என்றுபாலிம்ப 

நன்னுபாலிம்ப 
87 26 ஸிந்துகண்டை ஸிந்துகன்னடா 
88 25 என்ன காமன 

என்னகான 
95 7 தொலிவேறு 

தொலிநேது 
96 13 ( ஆரோ- அவரோ ) ஸரிஸமபதநிதஸா 

ஸதநிபமரிமரிஸா 
97 19 ஜஞ்ஜோடி 

ஜஞ்ஜுடி 
108 1-| ( ஆரோ) ஸரிமஸ்பா 

ஸரிம்பஸா 


